இயற்கையின்‌ விந்தை 


(சென்னை அரசாங்கத்தின்‌ பரிசு பெற்ற நூல்‌ ) 





ஆர்‌. வீரபத்திரன்‌, எம்‌. ஏ., எல்‌. டி., 
தமிழ்‌ விரிவுரையாளர்‌, 
திருவிதாங்கூர்ப்‌ பல்கலைக்கழகக்‌ கல்லூரி, 
திருவனந்தபுரம்‌ 


பாரி நிலயம்‌ 


(. 5௪. பீராட்வே- சன்ன 7. = ) 


முதற்‌ பதிப்பு, செப்டம்பர்‌, 1952. 


இரண்டாம்‌ பதிப்பு, மார்ச்சு, 1957. 


விலை ரூ. 2-0-0 


நூலாசிரியர்‌ இயற்றிய 

வேறு நூல்கள்‌ 
கலையும்‌ கவிதையும்‌ 
இலக்கியத்‌ தென்றல்‌ 
நாகரிகச்‌ சிற்பிகள்‌ 
செய்யுள்‌ திரட்டு 

( குறிப்புரையுடன்‌), 
உயிர்‌ நூல்‌ 
(முதற்‌ புத்தகம்‌) 


்‌ ரவபாரத்‌ பிரஸ்‌, 76, எல்லீஸ்‌ ரோட்‌, சென்னை-2, _- 


உரிமையுரை 
ஆசிகனிம்‌ தென்னைத்தன்‌ அன்பிற்‌ குழைவிக்கும்‌ 
8 தரிகளி நாயகனின்‌ சேவடியைப்‌-- பூசித்தே 
சிந்தை மகழ்ந்துரிமை செய்தேன்‌ இயற்கையிள்‌ 
விந்தையாம்‌ இந்நூல்‌ விழைந்து. 


ஆர்‌. வீரபத்திரன்‌ 





> 
முன்னுரை வசீ 
9 


7. உலகத்‌ தோற்றம்‌ ச 

2. ஓர்‌ அணுவுயிர்‌ ட கில 
9. அதிசயப்‌ புழு ட 94 
4, புலால்‌ உண்ணும்‌ செடிகள்‌ 1, 
5. பிறவிப்‌ பண்பு கு விவச 
6. காற்று ல 
7. வானவில்‌ வ 90 
8. வால்நட்சத்திரம்‌ ௬ ந 
9. கொதிநீர்‌ மலை த்‌ தர்‌! 
70. வைரம்‌ ... 120 


அணிந்துரை 


நண்பர்‌ திருவாளர்‌ வீரபத்திரன்‌ அவர்கள்‌ 
(M.A.,L.T.) இயற்றியுள்ள இந்நூல்‌ தமிழ்‌ மக்களால்‌ 
பெரிதும்‌ வரவேற்கத்‌ தக்கது. 


நமது மொழியில்‌ இலக்கியம்‌ பற்றிய உரைநடை 
நூல்கள்‌ மிகப்‌ பலவாய்த்‌ தோன்றியுள்ளன. தமிழில்‌ 
நூல்‌ எழுதுவதற்குத்‌ தகுதியுள்ளவர்கள்‌ தமிழ்‌ - அறிஞர்‌ 
களேயாவர்‌. இவர்கள்‌ பண்டைத்‌ தமிழ்‌ - இலக்கியங்‌ 
களைக்‌ கற்று, அவற்றைத்‌ தற்காலத்தவர்கள்‌ அறிய: 
வேண்டுமென்னும்‌ அவாவினால்‌, பல இலக்கியக்‌ கட்‌ 
டுரை நூல்கள்‌ எழுதி வெளியிட்டுள்ளனர்‌. பல்யாக. 
சாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதி, தலையாலங்கானத்துச்‌ 
செருவென்ற நெடுஞ்செழியன்‌ முதலிய பாண்டியர்களை 
யும்‌, கரிகால்‌ வளவன்‌, முடித்தலைக்கோப்‌ பெருநற்கிள்ளி 
முதலிய சோழர்களையும்‌, கடல்‌ பிறக்கோட்டிய செங்குட்டு: 
வன்‌, ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலாதன்‌ முதலிய சேரர்களை 
யும்‌ பற்றிப்‌ படித்துப்‌ படித்துத்‌ தமிழ்மக்கள்‌ மனம்‌ சலிப்‌: 
புற்றுக்கடக்கிறது. இக்கட்டுரைகள்‌ பெரும்பாலும்‌ சரித்‌. 
இர நோக்கோடு எழுதப்பட்டனவல்ல. இவைகளினின்று 
சில காலமேனும்‌ விட்டாற்றி பெறவேண்டியது அவசிய 
மாகும்‌. 


தற்காலத்தில்‌ விஞ்ஞான அறிவு பரவவேண்டுவது 
இன்றியமையாததாகும்‌. சரித்திர கோக்கும்‌ விஞ்ஞான 
நோக்கும்‌ நாம்‌ பெற்றாலன்றி, நமது அறிவு பல துறை 


vi 


களிலும்‌ பெருகுவதற்கு வழியேயில்லை. நாம்‌ அறிவுல 
கத்தில்‌ முன்னேறுவதற்கு, விஞ்ஞான அறிவே பெரும்‌ 
துணையாய்‌ உதவவல்லது. இதனை மனத்திற்கொண்டு 
இரு, வீரபத்திரன்‌ இந்நூலை எழுதியுள்ளது பெரிதும்‌ 
போற்றத்தக்கது. 

விஞ்ஞானம்‌ பற்றிப்‌ பல நூல்கள்‌ வெளிவந்துள்‌ 
மான. அவற்றின்‌ ஆசிரியர்களிற்‌ பெரும்பாலார்க்கும்‌ 
போதிய அளவு தமிழ்நூற்‌ பயிற்சி இல்லாமையினாலே, 
அவர்களது உரைநடையிலே பல பிமைகள்‌ காணப்படு 
கின்றன. நண்பர்‌ வீரபத்திரன்‌ தமிழறிவிற்‌ சிறந்தவர்‌; 
விஞ்ஞான அறிவும்‌ நன்கு வாய்ந்தவர்‌. இத்தகுதிகள்‌ 
இந்நூலிலே நன்றாகப்‌ புலப்படுகின்றன. நூலின்‌ நடை 
யிலே தெளிவு காணப்படுகிறது; விஷயங்களைச்‌ சொல்‌ 
லும்‌ நெறி மிகவும்‌ கவர்ச்சிகரமாயுள்ள து. விஞ்ஞான 
அறிவிலே நமது உள்ளங்‌ கிளர்ந்தெழும்படி இந்நூல்‌ 
அமைமர்திருக்கிறது. 

இந்நூலைக்‌ கற்கும்‌ தமிழ்‌ மக்களும்‌ மாணவர்களும்‌ 
பெரும்‌ பயன்‌ அடைவார்களென்று உறுதியாய்‌ நம்பு 
றேன்‌. இது போன்ற பல நூல்களை எழுதித்‌ தமிழன்‌ 
னைக்குத்‌ தொண்டு புரியுமாறு எல்லாம்‌ வல்ல இறைவன்‌ 
இடந்நூலாசிரியர்க்கு அருள்புரிக. 


திருவிதாங்கூர்ப்‌ ] 
பல்கலைக்கழகம்‌, எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளை 
திருவனந்தபுரம்‌ | 

28-852 J] 


முன்னுரை 


இலக்கயெங்கள்‌ பொதுவாக இருவகையுள்‌ அடங்கும்‌. 
கவிதையின்பம்‌, இலக்கியவின்பம்‌ என்பனவற்றைக்‌ 
குறிக்கோளாகக்‌ கொண்டு, வேறு எவ்வகைப்‌ பயனையும்‌ 
நோக்காது, கற்பத ற்குரிய இலக்கியங்கள்‌ ஒருவகை. 
மற்றோர்வகை வாழ்க்கையை வளம்படுத்துவதற்குதவும்‌ 
விஞ்ஞானம்‌, கைத்தொமில்‌, வாணிபம்‌, பொருளாதாரம்‌, 
மருத்துவம்‌ முதலிய கலைகளைப்‌ பற்றிய இலக்கியங்கள்‌. 
தமிழில்‌ இவ்விரண்டாம்‌ வகை இலககியங்கள்‌ மிகக்‌ 
குறைவாகவே உள்ளன. 


ஆங்கிலம்‌, தொமன்‌ முதலிய மொழிகளை நோக்கினால்‌ 
எல்லாக்‌ கலைகளும்‌ அவற்றிற்குரிய பற்பல. துறைகளில்‌ 
நாள்தோறும்‌ வளர்ந்துகொண்டு வருவதைக்‌ காணலாம்‌. 
பேர நிஞர்கள்‌ அக்‌ கலைத்துறைகள்‌ ஓவ்வொன்்‌ றிலும்‌ 
நுழைந்து, அறிவுச்‌ செல்வத்தைத்‌ திரட்டி, அழியாத 
இலக்கியக்‌ கருவூலங்களை அமைத்துக்கொண்‌ டிருக்கின்‌ ற 
னர்‌. விஞ்ஞானக்கலை யொன்றே வானநூல்‌, பூத்நூல்‌, 
பெள திகநூல்‌, இரசாயனநூல்‌, தாவரநூல்‌, விலங்கு 
நூல்‌, மனிதவுடல்‌நூல்‌, அணுவுயி நூல்‌ முதலிய பல 
வகைகளாகப்‌ பகுத்து ஆராயப்படுகிறது. 


அறிவுச்‌ செல்வம்‌ எல்லோர்க்கும்‌ பொதுவுடைமை 
யாகும்‌. ஒவ்வெ பூம்‌ நாட்டிலும்‌ வளர்ந்துவரும்‌ விஞ்ஞான 
அறிவை அவ்வப்போது உணர்ந்துகொண்டாலன்‌ றி நாம்‌ 
முன்னேறுதல்‌ இயலாது. விஞ்ஞானக்க லை பற்றிய இலக்‌ 
கியங்கள்‌ இன்று நம்‌ நாட்டிற்கு மிகத்‌ தேவையாக. 
உள்ளன. அவற்றை இயற்‌ றுவதன்‌ மூலமே உண்மை 
யான அறிவொளியை நாட்டில்‌ பரப்ப முடியும்‌; வறு 
மையை அகற்றி நல்வாழ்வு பெற முடியும்‌; கைத்தொழி 
லும்‌ வாணிகமும்‌ ஓங்கி, பயிற நாட்டாரோடு நாம்‌ தலை: 
கிமிர்ந்து நிற்கவும்‌ முடியும்‌. 


viii 


விஞஞானக்கலையை ஆர்வமுடன்‌ கற்றும்‌ கற்பித்தும்‌ 
வத்து காலத்தில்‌, அதன்‌ அருங்கருத்துக்களைப்‌ பலர்க்கும்‌ 
பயன்படும்‌ முறையில்‌ கட்டுரைகளாக எழுதவேண்டும்‌ 
என்ற. எண்ணம்‌ என்‌ மனத்தில்‌ எழுந்தது. அதன்‌ 
பயனே இந்நூல்‌. உலகில்‌ வெளிப்பட்டும்‌ மறைந்தும்‌ 
இடக்கும்‌ பல விந்தைப்‌ பொருள்களையும்‌, இயற்கை 
நிகழ்ச்சிகளையும்‌, அவற்றில்‌ அடங்கியுள்ள விஞ்ஞானச்‌ 
செய்திகளோடு எளிய முறையில விளக்குவதே இதன்‌ 
நோக்கம்‌. 


பேராசிரியர்‌ உயர்திரு எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளை 
அவர்கள்‌ திருவனந்தபுரம்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமி 
மாராய்ச்சித்‌ துறையை அலங்கரித்த காலத்தில்‌, இந்‌ 
நூலில்‌ அடங்கிய கட்டுரைகளைப்‌ படித்து, எனக்கு 
ஊக்கம்‌ அளித்ததோடு, சிறந்ததோர்‌ அணிந்துரையும்‌ 
எழுதி உதவினார்கள்‌. அப்பெரியார்‌ இப்பு திய பதிப்பைக்‌ 
கண்டு வாழ்த்த இன்று இல்லாதது மிக்க வருத்தம்‌ 
தருகிறது. அன்னாரது ஆன்மாவுக்கு ஈன்‌ றியறிதலோடு 
அஞ்சலி செய்து அமைவதன்றி, வேறு யாது செய்ய 
இயலும்‌. 


இந்நூலின்‌ புதிய பதிப்பைத்‌ தமது நிலையத்‌ தின்‌ 
வாயிலாக வெளியிட மகிழ்ச்சியுடன்‌ முன்வந்த பாரி நிலைய 
அதிபர்‌ திரு. க. ௮. செல்லப்பன்‌ அவர்களுக்கு எனது 
நன்‌ றி உரியதாகும்‌. நூலின்‌ அச்சுத்தாள்களை நோக்கி, 
நல்ல முறையில்‌ பதிப்பிக்க உதவிய எனது ஈண்பர்‌ 
வித்வான்‌, திரு. மு. சண்முகம்‌ பிள்ளை அவர்களுக்கும்‌ 
எனது நன்றி. 


பல்கலைக்‌ கழகக்‌ | 
கல்லூரி, ட்‌ 
தைவ? ஆர்‌. வீரபத்திரன்‌ 

8—2—1957 |) 





இயற்கையின்‌ வந்‌ை) ரு. 
1. உலகத்‌ தொற்று 


இயற்கை எங்கும்‌ பரந்தது; பேரெழில்‌ வாய்ந்தது; 
பற்பல விந்தைகளுக்கு இடமாகவும்‌ உள்ளது. மேலே 
அண்ணாந்து பார்ப்போம்‌. நில வானமும்‌ அதில்‌ சஞ்சரிக்‌ 
கும்‌ மேகத்‌ இரள் களும்‌ கண்ணில்‌: படுகின்‌ 
க ண்பட்ட்‌ றன. வானம்‌ குடையை ஓத்து உலகைக்‌ 
வெளி கவிந்து கொண்டிருப்பது: போலவும்‌, 
நெடுந்தொலையில்‌ பூமியைத்‌ தொடுவது 
போலவும்‌ தோன்றுகிறது. அவ்வாறு தொடும்‌ இடத்‌ 
தைக்‌ குறித்துக்கொண்டு, அங்கே சென்று பார்த்தால்‌, 
ஆகாயம்‌ முன்போலக்‌ கண்ணுக்கு எட்டாத உயரத்தில 
சென்று விடுகிறது. எனவே, வானமும்‌ வையமும்‌ தொடு 
வதாகக்‌ . காணப்படுவது வெறும்‌ தோற்றமே யன்றி, 
வேறல்ல. உண்மையில்‌ வானமான து எல்லையற்றுப்‌ பரந்த 
ஒரு வெட்ட வெளி ஆகும்‌. அதனை எத்தகைய அளவை 
களாலும்‌ அளந்து கணக்கிட முடியாது. அதன்‌ பரப்பை 
- அனுமானித்து உணர்வதும்‌ மிக அரிதே. 
இந்த வானவெளிக்குள்ளே, சூரியன்‌, நட்சதீதிரங்கள்‌, 
பூமி, சந்திரன்‌ முதலிய கோளங்கள்‌ யாவும்‌ நிலைபெறு 
இன்றன. “ரப்பர்‌ பலூனை'ப்‌ போல, அவை 


தா்‌ ..... அந்தரத்தில்‌ மிதந்து கொண்டிருக்கின்‌ 
கோளங்கள்‌ றன்‌. இக்‌ கோளம்‌ ஓவவொன்றும்‌ (மிக்க 


| பாரமுடையது. பூமியை எடுத்துக்கொள்‌ 
- வோம்‌. இதிலுள்ள மலைகள்‌ எத்தனை? மண்ணின்‌ பரப்பு 


10 இயற்கையின்‌ விந்தை 


எவ்வளவு? ஆழமான கடலில்‌ தேங்கி நிற்கும்‌ தண்ணீரின்‌ 
அளவு என்ன! இவற்றின்‌ பாரத்தைச்‌ சாதாரண மக்கள்‌ 
கற்பனை செய்தலும்கூட அரிதாம்‌. ஆனால்‌, வீஞ்ஞானிகள்‌ 
பூமியின்‌. நிறை 6,000,000,000,000,000,000,000 டன்‌ 
என்று கணக்கிட்டுக்‌ கூறுகிறொர்கள்‌. 
சூரியன்‌ பூமியை விட ஆயிரக்கணக்கான மடங்கு 
பெரியது. ஆதலால்‌ அதன்‌ நிறையும்‌ அதற்கேற்பக்‌ கூடுத 
லாக இருக்குமன்றோ? ஓவ்வொரு நட்சத்திரமும்‌ ஓவ்வொரு 
சூரியனே. அவ்வாறாயின்‌ , அந்தரத்தில்‌ மிதக்கும்‌ எல்லாக்‌ 
கோளங்களின்‌ பாரத்தையும்‌ யாரால்‌ அளவிட. முடியும்‌? 
மேலும்‌, இக்‌ கோளங்கள்‌ நிலையாக நிலலாமல்‌ சுழன்று 
கொண்டே இருக்கின்றன. சூரியன்‌ தன்‌ இடத்திலிருந்தே 
பம்பரம்போல்‌ கறங்குகிறது. பூமி, செவ்வாய்‌ முதலிய 
கோளங்கள்‌ சூரியனைச்‌ சுற்றிக்கொண்டு வருகி றன. 
ஆதலால்‌, அவை இரகங்கள்‌ எனப்படும்‌. கிரகங்களை உப 
இரகங்கள்‌ வலம்‌ வருவதுண்டு. இவையாவும்‌ தத்தமக்கு 
அமைந்த பாதைகளில்‌, மிகத்‌ துரித கதியில்‌, சுழல்னெ றன. 
ஏதேனும்‌ ஒரு கோளம்‌ தன்‌ நிலையினின்று சற்று விலகிப்‌ 
போகுமானால்‌, அண்டங்களின்‌ அமைப்பு முழுவ துமே நிலை 
குலைந்து போகும்‌. அவ்வாறு நிகழாமல்‌ பல ஊழிகளாக 
அவை ஒரு நெறிப்பட்டு இயங்கிக்‌ கொண்டிருப்பது இயற்‌ 
கையின்‌ விந்தைகளில்‌ ஒன்றாகும்‌. 
கோளங்களை இவ்வாறு நெறிப்படுத்தும்‌ சக்தி யாது? 
மரத்திலிருந்து இற்று விழும்‌ ஒரு கனி கீழே மண்ணில்‌ 
கோளங்களின்‌ வந்து க னு செலல்‌ எறிந்த 
இழுப்புச்‌ சகது கல்லும்‌ சிறிது தூரம்‌ மேல்‌ நோக்கிச்‌ 
சென்று, பின்னர்‌ கதி மாறி, ஒழ்‌ நோக்க 
வருகிறது. இதன்‌ காரணம்‌, அவை பூமியால்‌ இழுக்கப்‌ 
படுவதுதான்‌. பொருள்கள்‌ கனம்‌ உடையனவாய்‌ இருப்‌ 
பதும்‌ பூமியின்‌ இழுப்புச்‌ சக்தியால்‌ ஏற்படுவதேயாம்‌. 


உலகத்‌ தோற்றம்‌ 11 


ஓவ்வொரு பொருளும்‌ அதன்கண்‌ அமைந்துள்ள அணுக 
களின்‌ செறிவிற்கேற்ப வெவ்வேறு அளவுள்ள சக்தியால்‌ 
இழுக்கப்படும்‌. இதனால்‌ பொருள்களின்‌ கனத்தில்‌ வேறு 
பாடுகள்‌ தோன்றுகின்றன. அந்தரத்திலுள்ள கோளங்‌ 
கள்‌ ஓவ்வொன்றும்‌ மற்றக்‌ கோளங்களைத்‌ தன்‌ பக்கமாக 
இழுக்கிறது. இவ்வாறு பல திசைகளினின்றும்‌ பற்பல 
அளவில்‌ இழுக்கப்படும்‌ சக்திகளால்‌ கோளங்கள்‌ யாவும்‌ 
தத்தம்‌ நிலைகளையும்‌, நெறிகளையும்‌, விட்டு விலகாமல்‌ 
இயங்குகின்றன. 


சூரியன்‌ எப்பொழுதும்‌ கொழுந்துவிட்டு எரியும்‌ ஓர்‌ 
அனற்பிழம்பாக உள்ளது. பலகோடி வருஷங்களாக அது 
இவ்வாறே எரிந்து கொண்டிருக்கிறது. சூரியனின்‌ சூடும்‌ 
ஒளியும்‌ வர வரக்‌ குறைந்து கொண்டு வரு 
இன்றன என்றும்‌, இன்னும்‌ சில கோடி 
| வருஷங்களில்‌ அவை முற்றிலும்‌ அவிந்து 
விடக்கூடும்‌ என்றும்‌, வான நூலறிஞனர்கள்‌ எண்ணு 
கின்றனர்‌. 


சூரியன்‌ ஓர்‌ 
அனற்‌ பிழம்பு 


நாம்‌ வாழும்‌ பூமி ஒரு காலத்தில்‌ சூரியனின்‌ ஒரு 
பகுதியாக இருந்ததாம்‌. இயற்கையில்‌ நிகழ்ந்த சில 
மாறுதல்களால்‌ குரியன்‌ வெடித்தபோது, பூமி அதிலிருந்து 
தெறித்து, வேறாகப்‌ பிரிந்தது என்பர்‌. 
சூரியனிலிருந்து சூரியனிலிருக்து பிரிந்த போது, பூமியும்‌ 
பிரிந்தது பூமி எரிந்து கொண்டுதான்‌ இருந்த து: 
நாளடைவில்‌ அதன்‌ மேற்பரப்பு ஆறிக 
குளிர்ச்சி பெற்றது. ஆனால்‌, அதன்‌ உட்புறம்‌ இன்னும்‌ 
சூடாகவே இருக்கிறது. 
பூமியின்‌ மேற்புறத்தில்‌ உயர்ந்த மலைகளும்‌, ஆழமான 
குழிகளும்‌ இருந்தன. பூமி குளிர்ச்சி யடைந்த போது, 
அகாயத்திலுள்ள மேகங்களும்‌ குளிர்ந்து, பெரு மழை 


12 இயற்கையின்‌ விந்தை 


பொழிந்தன. அந்த மழை நீர்‌ குழிகளில்‌ சென்று பாய்ந்து, 
அவ்விடங்களில்‌ கடல்கள்‌ உண்டாயின. 


சூரியனிலிருந்து பூமி தோன்றியதைப்‌ போலவே 
பூமியிலிருந்து சந்திரன்‌ தோன்றிற்று. சந்திரன்‌ பூமியி 
லிருந்து பிரிந்ததால்‌ ஏற்பட்ட ஆழ்க 

பூமியிலிருந்து தகன்ற குழியே பஸிபிக்‌ மா கடல்‌ எனப்‌ 


பரக்க அற்பு பெயர்‌ பெறுகிறது என்பர்‌. பூமியோடு 
கோளமேயாம்‌. 


சூரியன்‌ ஓரிடத்தில்‌ நிலையாக நின்று சுழலவதாக 
மேலே கூறினோம்‌. புதன்‌, வெள்ளி, பூமி, செவ்வாய்‌, 
வியாழன்‌, சனி, யுரேனஸ்‌, பெப்டியூன்‌, புளுட்டோ ஆகிய 
கிரகங்கள்‌ அதனைச்‌ சுற்றி வந்துகொண் 
சூரியனைச்‌ சுற்றி டிருக்கின்றன. அவைகள்‌ சுற்றி வரும்‌ 
வரும்‌ கிரகங்கள்‌ ட த . ட 
பாதையும்‌ வெவவேருக உள்ளன. சுற்றி 
வரும்‌ கால அளவிலும்‌ பெரிதும்‌ வேறுபாடு உண்டு. 
உதாரணமாக, பூமி சூரியனை ஒரு வருஷத்தில்‌ சுற்றுகிறது. 
ஆனால, வியாழன்‌ என்ற கிரகம்‌ அவ்வாறு சுற்றுவதற்கு 
12 வருஷம்‌ வேண்டி யிருக்கிறது. 


பூமி சுற்றி வரும்‌ முறையிலும்‌ ஒரு விசேஷம்‌ உள்‌ 
ளது. அது தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு, சூரியனை 
யும்‌ வலம்‌ வருகிறது. பூமி ஒரு முறை தன்னைச்‌ சற்று . 
ன ரு கத்‌ ஒரு காளாகும்‌. இவ்வாறு சுற்று 
வகைச்‌ சுழற்சி தாலதான இரவம பகலும்‌ உண்டாகின்‌ 
றன. பூமி சுழலும்போதுநேராக நிமிர்ந்து 

நின்று சுழல்வதில்லை; ஒரு பக்கமாகச்‌ சற்று சாய்ந்து. 
சுழல்கிறது. இதனால்‌, இரவு, பகல்களின்‌ காலஅளவு 
கள்‌ வேறுபடுவதோடு, அயனங்களும்‌ உண்டாகின்றன. 


உலகத்‌ தோற்றம்‌ 13 


மார்ச்சு 2-ம்‌ தேதியும்‌, ஸெப்டம்பர்‌ 2-ம்‌ தேதியும்‌ இரவு 
பகல்கள்‌ ஒரே அளவுடையனவா யிருக்கும்‌. 


இன்னும்‌ ஒரு விசேஷம்‌: பூமி குரியனை வட்டமாகச்‌ 
சுற்றி வருவதில்லை. அது சில மாதங்களில்‌ சூரியனை அடுத்‌ 
அம்‌, வேறு சில மாதங்களில்‌ அதனை விட்டு அகன்றும்‌, 
சஞ்சரிக்கிறது. பருவ வேற்றுமைகள்‌ இதனால்‌ ஏற்படு 
கின்‌ றன. 


இவ்வாறு இரு வகைக்‌ கதிகளில்‌ குரியனைச்‌ சுற்றி 
வருகிற பூமியை அதன்‌ உப நரெகமான சந்திரன்‌ வட்டம்‌ 
சுற்றிக்கொண்டு செல்கிறது. சச்திரன்‌ 

சந்திரன்‌ பூமி ட ்‌ க ட 
ட. சுற்றி வரும்‌ கால அளவைககொண்டு 

யைச்‌ சுறறுதல ட்டி ச ்‌ & 
| மாதங்கள்‌ கணககிடப்படுகின்றன. சந்து 
ரனுக்கு இயற்கையான ஒளி கிடையாது. சூரிய ஒளி 
அதன்மீது படும்போது அது பிரகாசமுடையதாய்க 

காணப்படுகிறது. 


சந்திரன்‌ பூமியைச்‌ சுற்றிவரும்போது மாதத்திற்கு 
ஒருமுறை சூரியனுக்கும்‌ பூமிக்கும்‌ இடையே வருகிறது. 
சுயம்‌ பிரகாசமற்ற சநீதிரன்‌ அன்று நம்‌ கண்ணிற்குத்‌ 
தெரிவதில்லை. சூரிய ஒளி அதன்‌ மறுபுறத்‌ 
இல்‌ விழுகிறது. அந்நாளையே நாம்‌ அமா 
வாசை என்கிறோம்‌. அவ்வாறே, சந்திரன்‌ 
சூரியனுக்கும்‌ பூமிக்கும்‌ எதிர்ப்புறத்தில்‌ ஒருமுறை வரும்‌. 
அப்பொழுது அது சூரியனின்‌ ஒளியைப்‌ பூரணமாக 
ஏற்று முழு வட்டத்தில்‌ பிரகாசிக்கும்‌. அந்நாளையே நாம்‌ 
பெளர்ணமி என்கிறோம்‌. அமாவாசைக்கும்‌,. பெளர்ண 
மிக்கும்‌ இடைப்பட்ட நாட்களிலும்‌ சூரிய ஒளி சந்திரனில்‌ 
விழுவதாயினும்‌, பூமியிலிருந்து பார்க்கும்‌ நமக்கு அவ்‌ ஒளி 
யடும்‌ பாகம்‌ முழுவதும்‌ தெரிவதில்லை. அதில்‌ ஒரு பாகமே 
றை வடிவமாக நமக்குத்‌ தோன்றுகிறது. அப்‌ பாகமும்‌ 


அமாவாசை 
பெளர்ணமி 


14 இயற்கையின்‌ விக்தை: 


ஒரே அளவாக இராமல்‌, அமாவாசைக்குப்‌ பின்‌ வரவரப்‌ 
பெரிதாகிக்‌ கொண்டும்‌, பெளர்ணமிக்குப்‌ பின்‌ வரவரச்‌ 
சிறிதாகக்‌ கொண்டும்‌ வரும்‌. இதனால்‌, சந்திரன்‌ வளர்‌: 
வதும்‌, தேய்வதுமாகக்‌ காணப்படுகிறது. 


பூமியும்‌ சந்திரனும்‌ இயங்குகிற பாதைகள்‌ ஒரே 
தளத்தில்‌ இராமல்‌ ஒன்‌ றிற்கொன்று சாய்வாக இருக்கன்‌ 
றன. ஆதலால்‌ சில காலங்களில்‌ பூமியும்‌ சந்திரனும்‌, 
சூரியனோடு ஒரே கேர்க்கோட்டில்‌ வந்து, ஒன்றையொன்று 
மறைப்பதும்‌ உண்டு. அதனைக்‌ கிரணைம்‌ 
கிரகணங்கள்‌ என்கிறோம்‌. சூரியனுக்கும்‌ பூமிக்கும்‌ 
நடுவே சந்திரன்‌ நேர்க்கோட்டில்‌ வந்தால்‌,. 
சந்திரன்‌ சூரியனை மறைககிறது. இது சூரிய கிரகணம்‌ 
எனப்படும்‌. சூரியனுக்கும்‌ சந்திரனுக்கும்நகடுவே நேர்க்‌. 
கோட்டில்‌ பூமி இருந்தால, பூமியின்‌ நிழல்‌ சந்திரனில்‌ 
விழுகிறது. இதனைச்‌ சந்திரகிரகணம்‌ என்கிறோம்‌. இவை: 
எலலாம்‌ ஆகாயத்‌ தில நிகழ்கிற சில விந்தைகளாகும்‌. 


வான வெளியில நிலவும்‌ பூமி, காற்றில்‌ மிதக்கும்‌ ஒரு. 
துகளைப்‌ போன்றது எனலாம்‌. ஆயினும்‌, பூமி ஒரு 
பெரிய கோளம்‌ என்பதை மறத்தலாகாது. பூமியின்‌ 
மேறபரப்பிலிருந்து மையத்தினூடே ஒரு 
கழியைச செலுத்துவதாகக்‌ கற்பனை 
செய்து கொள்வோம்‌. அக்‌ கழி எண்ணா. 
யிரம்‌ மைல்‌ நீளமுடையதாக இருந்தால்‌ மட்டுமே அது 
மறுபக்கத்தில்‌ வந்துசேரும்‌. பூமியின்‌ மேற்பரப்பில்‌ 
மூன்று பாகம்‌ கடலாகவும்‌ ஒருபாகம்‌ நிலமாகவும்‌ இருக்‌ 
கின்றன. இந்‌ நிலப்பரப்பும்‌ பல கண்டங்களாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டுள்ளது. 


பூமி ஒரு 
பெரிய கோளம்‌ 


இக்கண்டங்களும்‌ கடல்களும்‌ இப்பொழுது காணப்‌ 
படுவதுபோலவே ஆதிகாலம்தொட்டு இருந்து வருகின்‌ 


உலகத்‌ தோற்றம்‌ 15 


றன என்று கருதுதல்‌ கூடாது. பூமியில்‌ எப்பொழுதும்‌ 
அழித்தலும்‌ ஆக்கலும்‌ ஆகிய தொழில்கள்‌ 
பூமியில்‌ நிகழும்‌ நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சாதாரண 
எக்க கத்து மாக மிகச்‌ சிறிய அளவிலேயே அவை 
ஓவ்வொரு நாளும்‌ நடைபெறும்‌. ஆதலால்‌ 
அவற்றால்‌ உண்டாகும்‌ மாறுதல்களை நாம்‌ அவ்வப்‌ 
பொழுது அறிந்துகொள்வது அரிது. ஆயிரக்கணக்கான 
வருடங்கள்‌ தொடர்ச்சியாக நிகழும்போதுதான்‌, அவற்‌ 
நின்‌ விளைவுகளை காம்‌ காண்கிறோம்‌. ஆனால்‌, சிலகாலங்‌ 
களில்‌ அடையாளம்‌ கண்டுகொள்ள முடியாதபடி தலை 
கீழான மாற்றங்கள்‌ திடீரென்று நிகழ்வதும்‌ உண்டு. 
பூமியின்‌ மேற்பரப்பில்‌ மலைகளும்‌, ஆறுகளும்‌ இருக்‌ 
இன்றன. இம்‌ மலைகள்‌ பலவகையாகத்‌ தோன்றியுள்ளன. 
பூமிக்குள்ளிருக்கும்‌ பெருஞ்சூட்டால்‌ அங்குள்ள கல்லும்‌ 
மண்ணும்‌, உலோகப்‌ பொருள்களும்‌ 
ரு. உருகி, கற்குழம்பு வடிவத்தில்‌ திடீரென்று 
மண்ணைப்‌ பிளந்துகொண்டு, உயரமாக 
வெளிப்பட்டன. பின்னர்‌, கற்குழம்பு குளிர்ந்து ஆறிய 
போது மலைகள்‌ உண்டாயின. (நெருப்பின்‌ விளைவால்‌ 
தோன்றிய இம்மலைகள்‌ நெருப்புப்‌ பாறைகள்‌ (126018 
௪௦௦8௨) எனப்‌ பெயர்‌ பெறும்‌. இவையே ஆதியில்‌ தோன்‌ 
நறிய மலைகள்‌. இந்நாளில்‌ காணப்படும்‌ மலைகளை வீட இவை 
அதிக உயரமுடையனவாய்‌ இருந்தன. இவற்றின்‌ மீது 
புல்‌ பூண்டுகளோ, மரங்களோ யாதும்‌ முளைக்கவில்லை. 
பின்னர்‌, சூடு, காற்று, குளிர்‌, மழை முதலிய இயற்‌ 
கைச்‌ சக்திகள்‌ மலைகளைத்‌ தாக்கத்‌ தொடங்கின. அத 


னால்‌ பாறைகளின்‌ மேற்புறம்‌ கொஞ்சங்‌ கொஞ்சமாகப்‌ 
பெயர்ந்து, கல்லாகவும்‌, மணலாகவும்‌, 
நீர்ப்பாறை களியாகவும்‌ மாறின. இவற்றை அம்‌ 
மலையிலிருந்து பாயும்‌ நதிகள்‌ அரித்துக 
கொண்டு வந்து கடலில்‌ சேர்த்தன. இப்படி. நாள்தோறும்‌ 


16 இயற்கையின்‌ விந்தை 


கொண்டுவரப்பட்ட பொருள்கள்‌ நதியின்‌ முகத்துவாரத்‌ 
தில்‌ படை படையாகப்‌ படிந்தன. நதிகளால்‌ அரித்து 
வரப்படும்‌ வண்டல்‌ முதலிய பொருள்கள்‌ பேரள 
வுடையனவாக இருக்கும்‌. வட இந்தியாவில்‌ பாயும்‌ 
பிரம்ம புத்திரா நதி ஆண்டுதோறும்‌ சுமார்‌ 40 கோடி 
டன்‌ அளவுள்ள வண்டலைக கடலில்‌ கொண்டு சேர்ப்‌ 
பதாகக்‌ கணக்கடெடிருகனெறனர்‌. இவ்வாறு பெரு 
நதிகளால்‌ ஆயிரக்‌ கணக்கான வருடங்களாகக்கொண்டு 
சேர்க்கப்படும்‌ வண்டல்‌ கடலின்‌ அடியில்‌ பெரிய மலை 
போலத்‌ திரண்டு, உயர்ந்து விடுகிறது. மேலும்மேலும்‌ 
வந்து குவிக்துகொண்டிருக்கும்‌ மண்ணின்‌ பாரத்தால்‌, 
அடியிலுள்ள மண்‌ இறுகிப்‌ பாறையாக மாறுகிறது, 
இந்தப்‌ பாறைகள்‌ தண்ணீரால்‌ உண்டுபண்ணப்படு 
வதால்‌ இவை நீர்ப்பாறைகள்‌ எனப்படும்‌. 


இவ்வாறு பல்லாயிர வருடங்களாகக கடலின்‌ அடி 
யில்‌ தோன்றும்‌ பாறைகள்‌, பின்னர்‌ அவற்றின்‌ பக்கங்‌ 
களில்‌ ஏற்படும்‌ மிகப்‌ பெரிய அழுத்தத்தால்‌ கண்ணீருக்கு 
மேலே பிக உயரத்தில்‌ உந்தித்‌ தள்ளப்படுகின்றன. அப்‌ 
பொழுது முன்‌ அடுக்கடுக்காக இருந்த பாறைகள்‌ தகர்ந்து, 
அவற்றின்‌ படைகள்‌ சாய்ந்தும்‌, சரிந்தும்‌, செங்குத்தாயும்‌ 
அமைந்து விடுகின்றன. 


நீர்ப்‌ பாறைக்கும்‌ நெருப்புப்‌ பாறைக்கும்‌, அமைப்‌ 
பில்‌ சில வேற்றுமைகள்‌ உண்டு. நீர்ப்பாறையில்‌, 
பாறைப்‌ பொருள்கள்‌ அடுக்கடுக்காக அமைந்திருக்கும்‌. 
அவற்றினிடையே கண்ணீரால்‌ கொண்டுவந்து போடப்‌ 
பட்ட தாவரம்‌, பிராணி இவற்றின்‌ உடலின்‌ அடை 
யாளங்கள்‌ காணப்படுவதுண்டு. அவற்றைக்‌ கற்படி 
பொருள்கள்‌ (£௦55) என்பர்‌. 


உலகத்‌ தோற்றம்‌ 77 


உலகத்திலுள்ள மலைகளில்‌ மிகப்‌ பெரிதான இமய 
மலை இவ்வாறு தோன்றியதேயாம்‌. அம்மலையில்‌ 16,500 
அடி. உயரத்தில்‌, முன்னாளில்‌ கடலின டி 
இமயமலை ஒரு யில்‌ வாழ்ந்த உயிர்களின்‌ சின்னங்கள்‌ 
பக்‌ காணப்படுகன றன. இமயமலை இப்‌ 
பொழுது இருக்கும்‌ இடத்தில்‌, ஒரு காலத்தில்‌ கடல்‌ 
இருந்ததென்றும்‌-- எங்கோ நெடுக்‌ தூரத்திலிருந்த ஒரு 
பெரிய நெருப்புப்‌ பாறையை, அதிலிருந்து தோன றிய பல 
பெரிய ஆறுகள்‌ உடைத்து, மணலையும்‌ வண்டலையும்‌ அரித்‌ 
துக்‌ கொண்டுவந்து, அக்‌ கடலில்‌ கொட்டி, பெரிய மலை 
யாகச்‌ செய்துவிட்டன என்றும்‌--பின்னர்‌, பூமிக்குள்‌ 
நிகழ்ந்த மாறுதல்களால்‌ கடல்‌ மட்டத்திலீருந்த மலை 
வானளாவ உயர்ந்துவிட்டதென்றும்‌--நில நூல்‌ வல்லார்‌ 
கூறுகின்றனர்‌. இம்‌ மாற்றங்கள்‌ யாவும்‌ கோடிக்‌ கணக்‌ 
கான வருஷங்களில்‌ நிகழ்ந்தனவாகும்‌. 


அறுகளால்‌ உண்டு பண்ணப்பட்ட இம்‌ மலையி 
லிருந்து, இப்பொழுது வேறு பல பேராறுகள்‌ தோன்றி, 
அதனைத்‌ தகர்த்துப்‌ பொடித்துக்‌ கடலில்‌ எடுத்துச்‌ 
சென்று, புதிய மலைகளை உண்டுபண்ணிக 

பழைய மலை கொண்டிருக்கின்றன. இதனைச்‌ சற்றுச்‌ 
ன்பு ஏன! சிந்தனை செய்வோம்‌. மலைகள்‌ பொடிந்து, 
வண்டலாகி, அறுகளால்‌ எடுத்துச்‌ 
செல்லப்பட்டு, கடலினடியில்‌, இஞ்சு இஞ்சாக, அடி 
அடியாக உயர்ந்து, மலைகளாவதும்‌, பின்னர்‌, அம்‌ மலை 
களே ஆறுகளின்‌ செயலால்‌, மீண்டும்‌ தகர்ந்து, வண்ட 
லாகி, புது மலைகளாக அமைக்கப்‌ 
படுவதும்‌, இயற்கையில்‌ நிகழும்‌ விந்தைக 
ளன்றோ? தண்ணீரில்‌ வாழ்கின்ற சிப்பி, 
கஇளிஞ்சில்‌ முதலியவற்றின்‌ தோடுகள்‌ கடலின்‌ அடியில்‌ 


சுண்ணாம்புப்‌ 
பாறை 


18 இயற்கையின்‌ விர்தை 


உறைந்து, நாளடைவில்‌ சுண்ணாம்புப்‌ பாறையாக 
மாறுனெ றன. 

வேறொரு வகைப்‌ பாறையும்‌ உண்டு. பூகம்பம்‌, எர 
மலை முதலிய காரணங்களால்‌ அடர்ந்த காடுகளாகவுள்ள 
இடங்கள்‌ மண்ணால்‌ புதைக்கப்பட்டுப்‌ போவதுண்டு. அப்‌: 
போது உள்ளே அகப்பட்டுக்கொண்ட பெருங்காடுகள்‌ , 
மேலுள்ள மண்ணின்‌ பாரத்தால்‌, அழுத்தப்பட்டு, நிலக்‌ 
கரிப்‌ பாறையாக மரறுகனெறன. இவ 
வகைப்‌ பாறைகளே பெட்ரோல்‌, மண்‌ 
ணெண்ணெய்‌ முதலிய எண்ணெயூற்றுக 
களின்‌ இருப்பிடங்களாகும்‌. 


நிலக்கரிப்‌ 
பாறை 


மேற்கூறியன யாவும்‌ மிகச்‌ சரவதானத்தில்‌ நடை 
பெறும்‌ மாறுதல்களாம்‌. இவையே அன்றி, பூகம்பத்‌ 
தாலும்‌, எரிமலைகளாலும்‌ திடீரென்று 


பூகம்பம்‌, எரி தோன்றும்‌ , மாறுதல்களும்‌ பல உண்டு... 
மலை இவற்றின்‌ ்‌ , ட்ட 
விளைவு பழைய நிலப்பகுதிகள்‌ கடலுக்குள்‌ 


அழ்ந்துபோதல்‌, புதிய நிலப்பகுதிகள்‌ 
வெளித்‌ தோன்றுதல்‌, மண்மேடிடுதல்‌, ஆறுகளின்‌ கது 
மாறுதல்‌ முதலியனவே அம்‌ மாறுதல்கள்‌. நம்‌ நாட்டின்‌ 
தென்‌ திசையில்‌ இருந்ததாகக்‌ கூறப்படும்‌, “லெமூரியாக்‌ 
க்ண்டம்‌' கடலுக்குள்‌ ஆழ்ந்துபோனதும்‌, 'மோஹூஞ்்‌ 
சதாரோ” “ஹரப்பா” முதலிய ஈகரங்கள்‌ மண்‌ மேடுகளால்‌: 
மூடப்பட்டதும்‌ பூகம்பத்தின்‌ லீலைகளாகும்‌. 
பூமியின்‌ மேற்பரப்பு நன்றாகக்‌ குளிர்ச்சி அடைந்த 
போது, அதில்‌ உயிர்கள்‌ தோன்ற ஆரம்பித்தன. அவை 
| தண்ணீரிலேதான்‌ முதன்‌ முதல்‌ தோன்‌ 
அமைப்ப... நின: ஆதி உயிர்‌ எவ்வாறு உருவெடுத்தது? 
அதில உயிர்ப்‌ பண்புகள்‌ எங்ஙனம்‌ 
அமைந்தன! இக்‌ கேள்விகளின்‌ விடைகள்‌ இன்னும்‌ 
இயற்கையின்‌ இர கயெங்களாகவே இருக்கின்‌ றன. முதலில்‌ 


உலகத்‌ தோற்றம்‌ 19 


கோன்றிய உயிர்‌ கண்ணுக்குத்‌ தெரியாத அணுவாக 
இருந்தது. அதன்‌ உடல்‌ கொழுப்பைப்‌ போன்ற: 
இறுயெ திரவப்‌ பொருளால்‌ அமைந்துள்ளது. அதில்‌ 
தலை, கால்‌ முதலிய உறுப்புக்கள்‌ எதுவும்‌ இல்லை. இப்‌ 
பிராணிக்குத்‌ தண்ணீரில்‌ மட்டுமே உயிர்‌ வாழ முடியும்‌. 
இதனைச்‌ செடி என்றோ, விலங்கு என்றோ கூற இயலாது. 
அதுபோலவே, ஆண்‌ பெண்‌ பாகுபாடும்‌ இதில இலலை. 


இவ்‌ உயிரிலிருந்து படிப்படியாக, பெரியனவும்‌, அ திக 
உறுப்புக்கள்‌ உடையனவுமான உயிர்கள்‌ தோன்ற ஆரம்‌ 
பித்தன. அவ்வாறு தோன்றிய உயிர்களுள்‌ கடல்பஞ்சு 
ஒன்று. நீர்க்கொடிகளும்‌ இந்‌ நிலையில 
த னம்‌ தோன்‌ றின. தாவரம்‌, பிராணி என்ற 
கள்‌ தோன்றுதல்‌ வேறுபாடும்‌ சிறிது சிறிதாக வெளிப்பட த 
தொடங்கியது. அதன்‌ பின்னர்‌, புழுக்கள்‌ 
சங்குகள்‌, நண்டுகள்‌, பூச்சிகள்‌, மீன்கள்‌, தவளைகள்‌ 
ஆகிய பிராணிகள்‌ உருவெடுத்தன. அண்‌, பெண்‌ பாகு. 
பாடும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாகத்‌ தென்பட்டது. பிராணி 
களின்‌ உடல்களும்‌ படிப்படியாக வன்மை பெற்றுவந்தன. 
சங்குகளின்‌ மேற்புறத்தில்‌ கட்டியான தோடுகளும்‌, மீன்‌, 
தவளை முதலியவற்றின்‌ உடலிற்குள்‌ எலும்புகளும்‌ 
அமைந்தன. இவவுயிர்களில்‌ பலவும்‌ தண்ணீரிலும்‌, சதுப்பு 
நிலங்களிலும்‌ வாழ்ந்து வந்தன. 


பின்னர்‌, அவற்றுள்‌ சில, கண்ணீரிலும்‌ தரையிலும்‌ 
வாழ்வதற்குரிய அமைப்புக்களைப்பெற்றன. தவளை, ஆமை, 
| முதலை என்பனவற்றிற்கு நீரிலும்‌ நிலத்‌ 

கட பகிந்து திலும்‌ வாழமுடியும்‌. தவளை தண்ணிரில்‌ 
உயிர்கள்‌ முடடையிடுகிறது. அதன்‌ இளமைப்‌ பரு 
வமும்‌ தண்ணீரிலேயே கழிகின்றது. முதலை 
தண்ணீரிலிருந்து கரையில்‌ வந்து மணலைக்தோண்டி 
முட்டையிடுகிற து. ஆனால்‌, அதிலிருந்து வெளிவரும்‌ குஞ்சு 


20 இயற்கையின்‌ விந்தை 


தண்ணீரில்‌ புகுந்து வாழ்கிறது. மீன்‌, தவளை முதலிய 
பிராணிகள்‌ தாம்‌ இட்ட முட்டைகளைப்‌ பாதுகாப்ப 
தில்லை. அம்‌ முட்டைகள்‌ நீரில்‌ கிடந்து பல உயிர்களுக்கு 
உணவாகின்றன. எஞ்சியவை சூரிய வெப்பத்தால்‌ பொரி 
கின்‌ றன. முட்டையிலிருந்து வெளிவரும்‌ தவளைக்‌ குஞ்சு 
கள்‌ முதலில்‌ மீனை ஒத்திருக்கும்‌. மீனைப்‌ போலவே அவை 
தண்ணீரில்‌ கரைந்த காற்றைச்‌ சுவாசிக்கன்றன. லை 
தினங்களில்‌ அக்‌ குஞ்சுகள்‌ மீனின்‌ அமைப்பை இழந்து 
விட்டு, நிலத்தில்‌ வாழ்வதற்கு வேண்டிய உறுப்புக்களைப்‌ 

பெறுனெறன. 
தவளைக்குப்‌ பின்னர்‌, பல்லி, பாம்பு, பறவை, பச, 
குரங்கு முதலிய விலங்குகள்‌ தோன்றின. எல்லாவற்றிற்‌ 
கும்‌ கடைசியாக மனிதன்‌ தோன்றினான்‌. ஆதியில்‌ தோன்‌ 
ஹீய மீன்‌, தவளை, பல்லி, பாம்பு அனைத்தும்‌ பெரிய உரு 
வத்தை யுடையனவாய்‌ இருந்தன. நமக்குக்‌ கிடைத்துள்ள 
கற்படி பொருள்களிலிருநது அவற்றின்‌ 


முன்னாளில்‌ உருவத்தை அறிந்துகொள்ளலாம்‌. அக்‌ 
பத மடன்‌ இது காலத்தில்‌ தவளை ஓர்‌ மனிதனைப்‌ போலப்‌ 
மரங்களும்‌ பெரிதாக இருந்தது. நரறு அடி நீளமுள்ள 


பல்லி, பாம்புகள்‌ இருந்தன. குட்டை 
யான கால்களும்‌ நீண்ட கழுத்தும்‌, அகன்று பருத்த 
வாலும்‌ உடைய ஊர்வன அந்நாளில்‌ உண்டு. மிகப்‌ 
பெரிய யானைகளும்‌, கரடிகளும்‌ இருந்தன. யானைகளின்‌ 
கொம்புகள்‌ நீண்வெளைந்தீருக்கும்‌. அக்‌ காலத்தில்‌ மரங்‌ 
கள்‌ அடர்ந்த பெருங்‌ காடுகள்‌ இருந்தன. அம்‌ மரங்‌ 
களுக்கும்‌ இக காலத்தில்‌ நாம்‌ காணும்‌ மரங்களுக்கும்‌ 
வேற்றுமையுண்டு. அவற்றின்‌ தடிகள்‌ உயர்ந்து பருத்‌ 
அம்‌, இலைகள்‌ ஊசிபோல்‌ நீளமாகவும்‌ இருந்தன. 


உறுப்புக்களின்‌ அமைப்பிலுள்ள முற்போக்கைச்‌ 
சற்று நோக்குவோம்‌. மண்புழுவின்‌ உடவிற்குள்‌ சிவப்பு 


உலகத்‌ தோற்றம்‌ 21 


இரத்தம்‌ இருக்கிறது. மீனின்‌ "இரத்தமும்‌ இவப்பே 
யாயினும்‌, அதன்‌ அமைப்பு மண்புழுவின்‌ இரத்தத்தின்‌ 
அமைப்பிலிருந்து வேறுபடுகிறது. இரத்‌ 


முதலியவற்றின்‌ . . ல 
அமைப்பில்‌ யமும்‌ படிப்படியாக முன்னேறியுள்ளது. 
முன்னேற்றம்‌ எலும்புகளின்‌ அமைப்பும்‌ மிக முக்கிய 


மானதே. எலும்புகள்‌ உடலுக்குப்‌ பலத்‌ 
தைக கொடுப்பதோடு இருதயம்‌, சுவாசப்பை முதலிய 
முக்கியமான உறுப்புக்களுக்குப்‌ பாதுகாப்பையும்‌ அளிக்‌ 
கின்றன. எலும்புகள்‌ அமைந்துள்ள முறையிலிருந்தே. 
பிராணிகளுககு உருவ வேறுபாடுகள்‌ உண்டாகின்றன. 
எலும்புகளில்‌ முதுகெலும்பு மிக முக்கியமானது. பெரும்‌ 
பாலான பிராணிகளிலும்‌ அவ்‌ எலும்பு குறுக்காக அமைம்‌ 
துள்ளது. முதுகெலும்பின்‌ இந்த அமைப்பினாலேயே 
பிராணிகளுக்கு, *விலங்கு' என்ற பெயர்‌ ஏற்பட்டது. 
எலும்புள்ள பிராணிகளில்‌ குரங்கு வரையிலும்‌ முது 
கெலும்பு குறுக்காக அமைந்துள்ளது. ஆதலால்‌, அவை 
நான்கு கால்களையும்‌ தரையில்‌ ஊன்றி நடக்கின்றன. 
குரங்குக்கு அடுத்த படியிலிருக்கும்‌ மனிதனில்‌ இந்த 
அமைப்பு பெரிய மாறு பாட்டுடன்‌ காணப்படுகிறது. 
மனிதனின முதுகெலும்பு நேராக, செங்குத்தாக உள்ளது. 
இதனால மனிதன்‌ தனது இரண்டு கால்களின்‌ மேல்‌ 
நிமிர்ந்து நிற்கின்றான்‌. மனிதனின்‌ முற்போக்குக்கு இந்த 
அமைப்பு மிகவும்‌ உதவியாக இருக்கிறது. 


உறுப்புக்கள்‌ யாவற்றிலும்‌ மூளை மிக முக்கியமான து. 

புழு பூச்சிகளுக்கும்‌ மூளை இருக்கிறது. விலங்குகளில்‌ அது 
படிப்படியாக வளர்ச்சியடைந்து வந்துள்‌ 

அன்ன ளது. நாய்‌, ப௪, யானை முதலிய பிராணி 
கள்‌ அறிவுடையனவாய்‌ இருப்பதற்கு 

அவற்றின்‌ மூளையின்‌ : அமைப்பே காரணம்‌. இந்த 


az இயற்கையின்‌ விந்தை 


அமைப்பு மனிதனில்‌ மிக முன்னேறியுள்ளது. உடலோடு 
ஒப்பிடும்போது மனிதனுக்கருப்பதைப்‌ போன்ற பெரிய 
மூளை வேறெந்தப்‌ பிராணிக்கும்‌ இல்லை எனலாம்‌. இந்த 
மூளையின்‌ சிறப்பினால்தான்‌, மனிதன்‌ தன்னை விடவும்‌ 
ஆற்றல்‌ மிகுந்த மிருகங்களை அடக்கி அளவும்‌, இயற்கை 
யின்‌ சக்திகளைக்‌ கண்டறிந்து அவற்றை ஏவல்‌ கொள்ள 
வும்‌, வல்லமை பெற்றிருக்கிறான்‌. 
இனத்தைப்‌ பெருக்கும்‌ முறையிலும்‌ முன்னேற்றம்‌ 
காணப்படுகிறது. பறவைகள்‌  முட்டையிடுகன்‌ றன: 
அவை மீன்கள்‌, தவளைகளைப்‌ போல்‌ 
ள்‌ ர்‌ அதிகமாக இடுவ தில்லை. பறவைகள்‌ 
முட்டைகளைக்‌ கருத்தாய்ப்‌ பேணி, அடை 
காத்து, குஞ்சு பொரிகனெ றன. பூனை, நாய்‌, ஆடு, மாடு 
. முதலிய மிருகங்களின்‌ உடலிலும்‌ முட்டைகள்‌ தோன்று 
இன்றன. ஆனால்‌, அவை ௨ டலைவிட்டு வெளிவருவ தில்லை; 
தாயின்‌ கருப்பைக்குள்‌ இருந்து, வளர்ச்சியுற்று, பின்னர்‌ 
குட்டிகளாக வெளி வருகின்றன. அக்குட்ரகளுக்குத 
தாய்‌ பாலூட்டி வளர்க்கிறது. 
குரங்குகளில்‌ பல இனம்‌ உண்டு. அவற்றுள்‌ வாலில்‌ 
லாக்குரங்கு பெரிய உருவமுடையது. அதுவே மனிதனின்‌ 
மூதாதையாக இருக்கவேண்டும்‌. தலையோடு, கை கால்‌ 
எலும்புகள்‌, முன்கை விரல்கள்‌ ஆய 
க்‌ வு வற்றின்‌ அமைப்பை நோக்கினாலும்‌ அதற்‌ 
கும்‌ மனிதனுக்கும்‌ நெருங்கிய தொடர்பு 
இருப்பது புலனாகும்‌. ஆதி மனிகன்‌, குரங்குகளைப்‌ 
போலவே, காய்கனிகளை த்‌ தின்று, மரக்களைகளிலும்‌ குகை 
களிலும்‌ வாழ்ந்து வந்தான்‌. முதலில்‌ பெரிய மிருகங்களைக்‌ 
கண்டு அஞ்சி ஒதுங்கி வாழ்ந்தான்‌. பின்னர்‌, சிறிது சிறிதா 
.கத்‌ தன்‌ அறிவின்‌ வன்மையை உணர்ந்து, மற்ற உயிர்களை 
அடக்கி அளத்தொடங்கினான்‌. நாய்‌, ஆடு, குதிரை, யானை 


உலகத்‌ தோற்றம்‌ 2௮2 


முதலிய மிருகங்களைக்‌ காட்டிலிருந்து பிடித்துக்‌ கொண்டு 
வந்து, அவற்றைப்‌ பழக்கித்‌ தன்‌ காரியங்களுக்குப்‌ பயன்‌ 
படுத்தி வந்தான்‌. 


உயிர்களின்‌ கோற்றத்திலும்‌, வளர்ச்சியிலும்‌ சில 
.இய.ற்கை நியதிகள்‌ அடிப்படையாக அமைந்துள்ளன. 
அவற்றுள்‌ முக்கியமானது, சூழ்நிலைக்குப்‌ பொருத்தமான 
ப அமைப்புடையவையே அழியாமல்‌ நிலைத்து 

படட அணைப்‌ பர வாழும்‌ என்பதாகும்‌. உயிர்கள்‌ சூழ்‌ 
நிலைக்கு ஏற்றவாறு தம்‌ உறுப்புக்களை 

அமைத்துக்‌ கொள்ளுகின்றன. அவ்வாறு: . அமைத்துக்‌ 
'கொள்ள அறியாத உயிர்கள்‌ வரவர நலிந்துகொண்டு 
வந்து, முடிவில்‌ அழிக்துபோகின்றன. நூறு அடி நீள 
முள்ள பாம்பு, பல்லி முதலியன மறைந்துபோனதற்கு 
இதுவே காரணம்‌. இன்று உலகில்‌ வாழ்கிற உயிர்கள்‌ 
யாவும்‌ சூழ்நிலைக்‌ கேற்பத்‌ தம்மை அமைத்துக்‌ கொண்‌ 
ருக்கின்றன, உயர்ந்த மரக ளை களிலிருந்து இலைகளைப்‌ 
யறித்து உண்பதற்காக ஓட்ட கச்சிவிங்கியும்‌, ஓட்ட கமும்‌ 
கீளமான கழுத்தைப்‌ பெற்றிருக்கின்றன. தலையின்‌ பாரத்‌ 
தைத்‌ தாங்குவதற்காகக கழுத்து குட்டையாக அமைந்‌ 
துள்ள யானை, தன்‌ மூக்கையும்‌ மேலுதட்டையும்‌ ஒன்ரு 
கப்‌ பொருத்தி வளரவிட்டு, ததிககையாக அமைத்துக்‌ 
கொண்டுள்ளது. புலி, கடுவாய்களுக்கு அஞ்ச, காட்டில்‌ 
வாழ்கிற பசு புல்லை ஆத்திரம்‌ ஆத்திரமாகக்‌ கடித்து 
விழுங்கிவிட்டு, பிறகு ஆபத்தில்லாத இடத்திற்குச்‌ 
சென்று, சாவதானமாக, மென்று தின்கிறது. இவ்‌ 
வாழ்க்கைக்கு அனுகூலமாக, நான்கு அறைகளையுடைய 
இரைப்பையையும்‌, உண்ட உணவை மீண்டும்‌ வாய்க்குள்‌ 
கொண்டு வருவதற்குரிய ஆற்றலையும்‌ பெற்றுள்ளது. 
குளிர்‌ தேசங்களில்‌ வசிக்கிற ஆடுகள்‌ பாதுகாப்புக்காக 
உரோமத்தை அடர்த்தியாக உண்டு பண்ணுகின்றன. 


24 இயற்கையின்‌ விந்தை. 


வலி குறைந்த மான்‌ மாடு முதலிய மிருகங்கள்‌ இனமாகச்‌ 
சேர்ந்து வாழ்கின்றன. ஏதேனும்‌ கொடிய விலங்கு 
அவற்றைத்‌ தாக்கினால்‌ அவை தம்‌ கூட்டுப்‌ பலத்தால்‌ 
அதனை எதிர்த்து வெல்கன றன. 

சில பிராணிகள்‌ தாம்‌ வாழும்‌ இடத்திற்கு ஓத்த நிற 
அமைப்பைப்‌ பெற்றிருக்கின்றன. மீனின்‌ மேற்புறம்‌ 
கருமையாகவும்‌, அடிப்புறம்‌ வெண்மையாகவும்‌ இருப்பது, 
தண்ணீரின்‌ மேலும்‌ கீழும்‌ இருந்து நோக 
கும்‌ பகைப்‌ பிராணிகளின்‌ கண்களில்‌: 
படாமலிருப்பதற்காகத்தான்‌. பாசி படர்ந்த குளத்தில்‌ 
வசிக்கும்‌ தவளையும்‌, மரக்கிளையில்‌ இலைகளுக்கிடையே. 
வாழும்‌ கிளியும்‌, - பச்சை நிறம்‌ வாய்ந்திருப்பதற்கும்‌ 
இதுவே காரணம்‌. சில பிராணிகள்‌ தம்‌ இரையைப்‌ பற்‌. 
நிக்‌ கொள்வதற்கு இடந்‌ நிற ஒற்றுமை மிக உதவியாக. 
இருக்கிறது. 

விலங்குகளிடம்‌ இயற்கையில்‌ அமைந்துள்ள சில 
பண்புகள்‌ மனிதனிடம்‌ காணப்படுவதில்லை. நாயைப்‌ 
போல வாசனை அறியும்‌ சக்தியும்‌, முயலைப்போல மெல்லிய 
சப்தத்தைக்‌ கேட்கும்‌ ஆற்றலும்‌, பறவையைப்‌ போல 

தூர இடத்துப்பொருள்களை நோக்கும்‌ 
னிதன்‌ இழக்க. வன்மையும்‌, மனிதனிடம்‌ ஒரு காலத்தில்‌ 
அமைந்திருந்தன. ஆனால்‌, அறிவு முன்‌ 

னே றி வந்தபோது இப்‌ பண்புகளை அவன அறிது சிறிதாக 
இழந்துவிட்டான்‌. ஆனால்‌, அவற்றிற்குப்‌ பதிலாக, “ஒலி 
பெருக்கி, “ரேடியோ”, “டெலிவிஷன்‌' முதலிய பல கருவி 
களைத்‌ தன்‌ மதி வனமையால்‌ கண்டு பிடித்து, இழந்து 
விட்ட புலனுணர்விற்கு ஈடுசெய்து கொண்டு, இன்பமாக 
வாழ்ந்து வருகின்றான்‌. 


தற்காப்பு நிறம்‌ 


உ. ஓர்‌ அணுவுயிர்‌ 


உலகில்‌ எல்லாப்‌ பாகங்களிலும்‌ உயிர்களின்‌ இயக்‌ 

கம்‌ காணப்படுகிறது. சூரியன்‌ கொழுந்துவிட்டெரியும்‌ 
பாலைவனங்களிலும்‌, ஆண்டில்‌ பெரும்பகுதியும்‌ பனியால்‌ 
மூடப்பெற்றிருக்கும்‌ துருவப்‌ பிரதேசங்‌ 


உயிர்களின்‌  களிலும்கூட உயிரினங்கள்‌ வாழ்னெ றன. 
வகை. தாவரம்‌, ்‌] ௪ ௬ ஒ 
விலங்கு தாவரம்‌, விலங்கு என்னும்‌ இரு பிரிவி 


னுள்‌ உயிர்கள்‌ யாவும்‌ அடங்கும்‌. தாவ 
ங்களுக்கு உயிர்‌ கடையாதென மக்கள்‌ எண்ணியிருந்த 
காலம்‌ ஒன்றிருந்தது. இந்நாளில்‌ அதனைக்‌ குறித்து 
ஜயுறுவார்‌ எவரும்‌ இல்லை என்று சொல்லலாம்‌. 


விலங்குகளில்‌ சிறிய உருவத்தையுடைய ஈ, எறும்பு 
முதல்‌ பேருருவம்‌ படைத்த யானை, திமிங்கலம்‌ ஈருகப்‌ 
பல்லாயிரம்‌ இனங்கள்‌ உள்ளன. அவறறைப்போலவே 
ப தாவரங்களிலும்‌, சின்னஞ்சிறிய புல்‌, 
அணுவுயிர்கள்‌ பூண்டுகள்‌ முதல்‌ வானளாவி உயர்ந்த 
கோங்கு, வேங்கை முதலிய வன விருட்‌ 
சங்கள்‌ ஈறாக எண்ணிலாத இனங்கள்‌ உண்டு. இங்குக்‌ 
கூறியன யாவும்‌ நம்‌ கண்ணிற்கு எளிதில்‌ பல.ப்படுவன . 
இவையே அன்றி, கண்ணாம்‌ காண முடியாத அணுவுயிர்‌ 
களும்‌ மேற்கூறிய இரு பிரிவினுள்‌ மிகுதியாக உண்டு. 
எறும்புக்கும்‌ யானைக்கும்‌ அல்லது புல்லுக்கும்‌ மரத்‌ 
திற்கும்‌ உள்ள வேற்றுமை, ஒரு குடிசைக்கும்‌ ஒரு மாளி 
கைக்குமுள்ள வேறுபாட்டை ஒத்ததாகும்‌. குடிசை 
உருவில்‌ சிறியது; மாளிகை உருவில்‌ பெரியது. ஆனால்‌, 
2 


26 இயற்கையின்‌ விந்தை 


இரு வகைக்‌ கட்டடங்களும்‌ சிறிய செங்கல்களாலேயே 
கட்டப்படுகின்றன. செங்கல்லே கட்ட 


ஏறிய உயிர்‌... பற்களின்‌ அமைப்பில்‌ ஓர்‌ சிறு பகுதி, 
பணி அச்‌ செங்கல்‌ குடிசைக்கு நாற்றுகீ கணக்‌ 


கில்‌ தேவை எனறால்‌, மாளிகைக்கு லட்சக்‌ 
கணக்கில்‌ தேவைப்படும்‌. செங்கல்லின்‌ தன்மை ஒன்றே; 
அதன்‌ உருவமும்‌ பெரும்பாலும்‌ ஒன்றேதான்‌. ஆனால்‌, 
அவற்றின்‌ எண்ணிக்கையில்‌ மிகப்‌ பெரிய வித்தியாசம்‌ 
உண்டு. 

வீட்டில்‌ செங்கலபோல, விலங்குகள்‌ தாவரங்களின்‌ 
உடலில்‌ சிற்றறைகள்‌ (Cells) அமைந்துள்ளன. ஒவ்வொரு 
ர சிற்றறையினுள்ளும்‌ இறுகின திரவம்‌ 
போன்ற ஒரு பொருள்‌ உள்ளது. உயிரின 
இயல்புகள்‌ யாவும்‌ இப்பொருளில்‌ வெளிப்‌ 
படுகின்றன. அறையின்‌ நடுவே, இப்‌ பொருள்‌ கட்டி 
யான உருண்டை வடிவத்தில்‌ அமைந்துள்ளது. இது 
உட்கரு (Nucleus) எனப்படும்‌. இதற்கு ஊறு நேர்ந்தால்‌ 
அறை அழிவெய்துகிறது. அறையைப்‌ பொதிந்து அதன்‌ 
மேற்புறத்தில்‌ ஒரு கட்டியான உறை இருக்கிறது. 
அறைக்குள்ளிருக்கும்‌ இறுகின திரவத்தில்‌ உணவுப்‌ 
பொருள்களும்‌, தாவரங்களிலாயின்‌, பச்சை நிறத்தைத்‌ 
தருகிற பொருள்களும்‌ காணப்படுவதுண்டு. இவ்‌ அறை 
களின்‌ தொகுதியே உடல்‌. உடலிலுள்ள எலும்பு, தசை, 
கரம்பு, தோல்‌ முதலிய எல்லா உறுப்புக்களும்‌ இவ்‌ அறை 
களின்‌ சேர்க்கையால்‌ அமைந்தனவே. எலும்பின்‌ அறைக்‌ 
கும்‌ தசை, நரம்பு முதலியவற்றின்‌ அறைகளுக்கும்‌ சிற்‌ 
சில வேற்றுமைகள்‌ உண்டு. அதுபோலவே, தாவரங் 
களின்‌ வேர்களில்‌ காணப்படும்‌ அறைக்கும்‌, இலை, பூ, 
கணி இவற்றிலுள்ள அறைகளுக்கும்‌ சில வேற்றுமைகள்‌ 
உள்ளன. ஆயினும்‌ பொதுவாக அறைகளின்‌ அமைப்பில்‌ 


சிற்றறையின்‌ 
அமைப்பு 


ஓர்‌ அணுவுயிர்‌ 227 


மிகுந்த ஒற்றுமை உண்டென்பதை நாம்‌ மனங்கொள்ளு 
தீல்வேண்டும்‌. 

இவ்‌ அறைகள்‌ எறும்பைவிட யானையின்‌ உடலில்‌, 
பலகோடி மடங்கு அதிகமாக இருக்கும்‌. அவ்வாறே சிறிய 
புல்லை விடவும்‌ ஒர்‌ மரத்தில்‌ மிகமிகக்‌ கூடுதலாக 
இருக்கும்‌. எறும்பும்‌ யானையும்‌, புல்லும்‌ மரமும்‌, பெரும்‌ 
பாலும்‌ ஓரே தன்மையான அறைகளால்‌ அமைக்கப்பட்‌ 
டுள்ளது ஓர்‌ விந்தையன்றோ? 


இவ்‌ அறைகள்‌ பல கோடி அளவாகத்‌ இரண்டு, தலை, 
உடல, கால்‌, கை, கண்‌, காது முதலிய உறுப்புக்களைக்‌ 
கொண்ட. உருவாக அமையும்போது, அதனை நாம்‌ விலங்கு 
எனத்‌ தெரிகனறோம்‌. ௮அவ்வறைகளே வேர்‌, தண்டு, இலை; 
பூ. காய்‌ முதலிய உறுப்புக்களாக உருக்கொள்ளும்போது 
அதனைத்‌ தாவரம்‌ என்கிறோம்‌. 

தாவரங்களுக்கும்‌ விலங்குகளுக்கும்‌ வேற்றுமைகள்‌ 
பல உண்டு. ஓரிடத்தில்‌ நிலையாக நிற்பதும்‌, பச்சை நிறம்‌ 
வாய்ந்திருப்பதும்‌, வேர்‌, தண்டு முதலிய 
உறுப்புக்களைப்‌ பெற்றிருப்பதும்‌ மரங்க 
ளின்‌ சிறப்பியலகளாகும்‌. அது போலவே 
இடம்வீட்டு இடம்‌ பெயரும்‌ ஆற்றலும்‌, 
தலை, உடல்‌, கை, கால்‌ முதலிய உறுப்புக்கள்‌ அமைம்திருப்‌ 
பதும்‌, இலைகளுக்‌ இருப்பதைப்‌ போன்ற பசிய நிறம்‌ இல்லா 
திருப்பதும்‌ விலங்குகளின்‌ தனிப்பண்புகளாம்‌. மேலும்‌, 
விலங்குகளுக்கு உணவுப்பொருளை ஜீரணிப்பதன்‌ 
பொருட்டு வாய்‌, வயிறு, குடல்‌ முதலிய உறுப்புக்கள்‌ 
இருக்கின்‌ றன. தாவரங்களுக்கோ அதற்கெனத்‌ தணி 
அவயவங்கள்‌ இல்லை. 


தாவரம்‌, விலங்கு 
இவற்றின்‌ வேறு 
பாடு 


மேற்‌ கூறிய வேற்றுமைகளைச்‌ சாதாரண மனிதர்‌ 
களும்‌ எளிதில்‌ உணர்ந்து கொள்ளக்கூடும்‌. இவையே 


229 இயற்கையின்‌ விந்தை 


அன்றி அரிதின்‌ உணாதற்குரிய மற்றோர்‌ வேறுபாடும்‌ 
உண்டு. அதாவது உலகிலுள்ள உயிர்களனைத்தும்‌ வாழ்‌ 
வதற்கு இன்றியமையாத உணவை, மாப்‌ 


தாவரங்கள்‌ பொருளை, தாவரங்களே உற்பத்தி செய்‌ 
மாப்பொருளை இ ன » ட்‌ ப ° 
உற்பத்தி செய்‌ னறன. அவைகள்‌ உணடு பண்ணும்‌ 
இன்றன உணவில, அவற்றிறகுப்‌ பயன பட்டது 


போக, எஞ்சியது விலங்குயிர்களுக்கு உப 
யோகமாகிறது. தாவரங்கள்‌ உணவைத்‌ தயார்‌ செய்து 
அளிக்கவில்லையானால்‌, விலங்குகளுக்கு இவ்வுலகில்‌ வாழ 
முடியாது. இதனால்‌ தாவரங்கள்‌ உலகில்‌ தோன்‌ றிய 
பிறகே விலங்குகள்‌ தோனறியிருக்க வேண்டும்‌ என்று 
அறிஞர்கள்‌ கூறுகனெறனர்‌. 
தாவரங்கள்‌ உணவை எங்ஙனம்‌ பக்குவம்‌ செய்கன்‌ 
றன? தாவரங்களின்‌ வேர்கள்‌ மண்ணிற்குள்ளிருக்து தண்‌ 
ணிரையும்‌ உப்புக்களையும்‌ எடுத்து, அவற்றைத்‌ தண்டு 
வழியாக இலைகளுக்கு அனுப்புனெ றன. 
ம்‌ இவர்‌ இலைகளில்‌ சிறிய துவாரங்கள்‌ உண்டு. 
விதம்‌ அவற்றின வழியாக இலைகள்‌ ஆகாயத்து 
வள்ள கரியமிலவாயுவை உட்கொள்ளு 
இன்றன. இக்‌ கரியமில வாயு உயிர்கள்‌ சுவாசிக்கும்‌ 
போதும்‌, விறகு முதலியன தீயில்‌ எரியும்‌ போதும்‌ வெளி 
யிடப்படுவதாகும்‌. 
கரியமிலவாயுவில கரியும்‌ பிராண வாயுவும்‌ உள்ளன. 
வேர்வியாக இலைகளுக்கு வரும்‌ தண்ணீரில்‌ ஜல வாயுவும்‌ 
பிராண வாயுவும்‌ இருக்கின்‌ றன. இலை கரியயில வாயுவை 
யும்‌ தண்ணீரையும்‌ இரண்டிரண்டாகப்‌ பிரிக்கிறது. இவ்‌ 
வாறு பிரிப்பதற்கு இலைகளில்‌ சக்தி தேவைப்படுமல்லவா? 
இலைகள்‌ ஒளியையும்‌ குட்டையும்‌ தருகற சூரியனிட 
மிருந்து அந்தச்‌ சக்தியைப்‌ பெற்றுக்‌ கொள்கின்றன. 
சூரிய சக்தியைப்‌ பெறுவதற்கு உதவியாக இலைகளில்‌ ஒரு, 


ஓர்‌ அணுவுயீர்‌ 29 


வஸ்து அமைந்துள்ளது. இதுவே இலைகளுக்குப்‌ பசுமை 
நிறத்தைக்‌ கொடுக்கும்‌ பச்சையம்‌ (Chlorophyll) 
என்னும்‌ பொருள்‌. பச்சையம்‌ சூரியனிடமிருந்து சக தியை 
எடுத்து இலைகளுக்கு உதவுகிறது. இலைகள்‌ அதனைப்‌ 
பயன்படுத்‌ திக கரியமிலவாயுவையும்‌ தண்ணீரையும்‌ பிரிக்‌ 
கின்றன, இவ்வாறு பிரித்ததன்‌ பயனாகக்‌ கரி, ஜலவாயு, 
பிராணவாயு என்ற மூன்று பொருள்கள்‌ இலைகளுக்குக 
கிடைக்கின்றன. இம்‌ மூன்று பொருள்களையும்‌ வேறோர்‌ 
அளவில்‌ ஒன்றாகக்‌ கலந்து, மாப்பொருளாக இலை பாகம்‌ 
செய்கிறது. மாப்பொருளைப்‌ பாகம்‌ செய்யும்‌ போதும்‌ 
சகதி தேவைப்‌ படுகிறது. அப்பொழுதும்‌ இலைப்பச்சையே 
சூரிய ஒளியிலிருந்து சக்தியை எடுத்துக்‌ கொடுக்கிறது. 
இவ்வாறு, கரியமிலவாயு தண்ணீர்‌ இவற்றிலிருந்து செடி 
கள்‌ மாப்பொருளை உண்டு பண்ணுவது இயற்கையின்‌ 
இரகசியங்கனில்‌ மிக முக்கியமான தாகும்‌. 

இலைகள்‌ முதலில்‌ பாகம்‌ செய்த மாப்பொருளோடு 
மண்ணிலிருந்து வந்த உப்புப்‌ பொருள்களைக்‌ கலந்து, 
புரதம்‌ (Protein) என்னும்‌ வேறோர்‌ வகையான உணவைப்‌ 
பக்குவம்‌ செய்னெ றன. இப்‌ புரதம்‌ அவரை, துவரை, 
பயறு முதலியவற்றில்‌ காணப்படுகிறது. இச்‌ செயல்கள்‌ 
தாவரங்களில்‌ நடைபெறாதுபோனால்‌, தாவரங்களின்‌ 
வாழ்வு எங்கே! விலங்குகள்‌ எங்கே! நாம்‌ எங்கே! இவ்‌ 
வுலகந்தான்‌ எங்கே! 

இவ்வாறு உணவுப்‌ பொருளைத்‌ தயார்‌ செய்யும்‌ 
ஆற்றல்‌ தாவரங்களின்‌ தனி உரிமையாகும்‌. தாவரங்‌ 
களுக்கும்‌ விலங்குகளுக்குமுள்ள வேற்றுமைகளில்‌ இதனை 
மிக முக்கியமானதாக எண்ணுதல்‌ தகும்‌. அவற்றிடையே 
இன்னும்‌ பல வேற்றுமைகள்‌ உண்டெனினும்‌ ஒன்றி 
னின்று ஒனறைப்‌ பிரித்து உணர்வதற்கு மேல்‌ விவரித்‌ 
தவை போதியனவாம்‌. 


30: இயற்கையின்‌ விந்தை 


ஆனால்‌ இவ்விஷயத்தில்‌ சாதாரண மனிதர்களை மட்டு 
மல்ல, பெரிய விஞ்ஞானிகளின்‌ கூர நிவையும்‌ மயக்கவல்ல 
ஒரு பிராணி உள்ளது. அதற்கு விஞ்ஞானிகள்‌ யுகளீனா. 
... (Euglena) என்று பெய௱ிட்டிருக்கிறார்‌ 
கள்‌. அது ஓர்‌ அணுவுயிர. ஆதலால்‌ 
அது நம்‌ கண்ணிற்குப்‌ புலப்படுவதில்லை. 
பூதக்கண்ணாடியின்‌ உதவியால்‌ மட்டுமே அதனைக்‌ காண 
முடியும்‌. எறும்பின்‌ உடலில்‌ ௪ற்றறைகள்‌ ஆயிரக்கணக 
இலேனும்‌ உள்ளன. ஆனால்‌, யுக்ளீனாவின்‌ உடலிலோ ஓர்‌ 
அறையே உள்ளது. ஒரு செங்கலால்‌ ஒரு வீடு; அதற 
குள்ளே அடுக்களை, அரங்கு, திண்ணை, குளிக்கும்‌ அறை 
எல்லாம்‌! இதை நம்ப முடியுமா? ஆனால்‌ யுக்ளீனாவின்‌ 
உடல்‌ ஒரே ஒரு அறையால்‌ அமைந்துள்ளது என்பது 
மட்டும்‌ பூரணமான உண்மையாகும்‌. ஆயினும்‌, கோடானு 
கோடி. அறைகளை யுடைய யானையின பருவுடலில்‌ நடை 
பெறும்‌ எல்லாத்‌ தொழில்களும்‌, இயக்கங்களும்‌ யுக்ளீனா 
வின்‌ ஓர்‌ அறை உடலிற்குள்ளும்‌ நடைபெறுகின்றன. 
சுவாசிப்பதும்‌, உணவை உட்கொள்வதும்‌, ஜீரணிப்பதும்‌, 
கழிவுப்‌ பொருள்களை அகற்றுவதும்‌, இனத்தைப்‌ பெருக்‌ 
குவதும்‌ ஆகிய எல்லாத்‌ தொழில்களும்‌ அந்த ஓர்‌ அறையி 
னுள்ளே நடைபெறுவது ஒரு விந்தை யன்றோ ? 


யுக்ளீனா-- 
ஓர்‌ அறை உயிர்‌ 


இவ்வுயிர்‌ தாவரமா? விலங்கா? என்பதுதான்‌ இந்நாள்‌ 
வரையிலும்‌ அறிஞர்‌ அறிவைக்‌ குழப்பும்‌ ஒரு முடிச்சாக 
உள்ளது. பல உயிர்களையும்‌ ஆராய்ந்து, இது தாவரம்‌, 
இது விலங்கு” என்று பகுத்து உணர்‌ 
வதற்கு உதவிய அளவைகள்‌ ஒன்றும்‌ 
இப்‌ பிராணியைப்‌ பொறுத்த அளவில்‌ 
பயன்‌ படுவதில்லை. தாவர நூல்‌ வல்லார்‌ அதனைக்‌ 
தாவரம்‌ என்று கூறி, தமது உடைமைகளுள்‌ ஒன்றாக 
ஆக்கிக்கொள்ள முயல்வர்‌, தாவர நூல்களில்‌ அது ஒரு 


யுக்ளீன தாவரமா? 
விலங்கா? 


ஓர்‌. அணுவுயிர்‌ 31 


த்ரவரமாகவே குறிக்கப்‌ படுகிறது. ஆனால்‌, விலங்கு நரல்‌ 
வல்லார்‌ அதனைத்‌ தாவர நூல்‌ வல்லார்க்கு அத்தனை எளி 
தாக விட்டுக்‌ கொடுத்து விடுவாரா? அவர்கள்‌ அதனை 
விலங்கென்று கூறுவதற்குத்‌ தக்க ஆதாரங்களைக்‌ காட்டி, 
அதனைத்‌ தாம்‌ ஆராயும்‌ விலங்குலகன்‌ ஓர்‌ அங்கமாகக்‌ 
கொள்வர்‌. இவ்வாறு இருவகை நூல்‌ வல்லாரும்‌ யுகளீ 
னாவைத்‌ தாவரம்‌ விலங்கு என்பவற்றுள்‌ ஒன்றாகச்‌ சொல்‌ 
வதற்குரிய நியாயங்களை மட்டும்‌ கூறுகின்‌ றனரேயன்‌ றி, 
அதனை ஏன்‌ மற்றொன்றாுக எண்ணுதலாகா தென்பதற்‌ 
குரிய காரணங்களைக்‌ கூறவில்லை. இவ்வாறு திரிசங்கு 
நிலையில்‌ இருக்கும்‌ யுக்ளீனாவின்‌ அமைப்பை நோக்கு 
வோம்‌. 

யுக்ளீனா ஓர்‌ அறையால்‌ அமைந்த அணுவுயிர்‌ என்ப 
தும்‌, பூதக்கண்ணாடியின்‌ உதவியால்‌ மட்டுமே அதனைக்‌ 
காணமுடியமென்பதும்‌ முன்னே கூறப்பட்டன. அது 
சுத்த நீர்‌ தேங்க நிற்கும்‌ இடங்களில்‌ வக. 
இறது. அதன்‌ உடல்‌ நீண்டு உருண்டு 
ஒரு முனை தட்டையாயும்‌ மறு முனை கூர்த்‌ 
தும்‌ இருக்கும்‌. தட்டையான பக்கமே அதன்‌ முன்புறம்‌. 
அப்‌ பக்கத்தில்‌. காணப்படும்‌ ஒரு குழிவான இடத்தி 
லிருந்து நரல்‌ போன்ற ஓர்‌ உறுப்பு வெளிப்புறமாக 
நீண்டு வளர்ந்திருக்கிறது. அதை வளைத்து, பக்கங்களில்‌ 
அசைத்து, யுக்ளீனா தண்ணீரில்‌ நீந்திச்‌ செலலுகிறது. 
முன்‌ பக்கத்தில்‌ செந்நிறமான ஒரு பொட்டு காணப்படு 
கிறது. அதுவே அப்‌ பிராணியின்‌ கண்‌. அதன்‌ அருகில்‌ 
நடுவில்‌ வட்டமாயும்‌ சுற்றிலும்‌ நீண்ட கோடுகளைப்‌ 
பெற்றும்‌ விண்மீன்‌ வடிவில்‌ தோன்றும்‌ ஓர்‌ உறுப்பு 
உளது. யுக்ளீனாவின்‌ உடலில்‌ உண்டாகும்‌ கழிவுப்‌ 
பொருள்‌ அவ்வுறுப்பிற்குள்‌ வந்து நிறைந்து, பின்னர்‌ அங்‌ 
இருந்து வெளியே அகற்றப்படுகிறது.  அசுத்தப்‌ பொருள்‌ 


யுக்ளீனா வின்‌ 
உடல்‌ அமைப்பு 


32 இயற்கையின்‌ விந்தை 


ஙிறைந்‌ தருக்கும்போது .அவ்வுறுப்பு தெளிவாகப்‌ புலப்‌ 
படும்‌. மற்ற வேளைகளில்‌ அது கண்ணிற்‌ படுவதில்லை. 


... :யூகளீனாவின்‌ உடலில்‌ இலைகளில்‌ இருப்பதைப்‌ 
போன்ற: பச்சை நிறம்‌ காணப்படுகிறது. அப்‌ பச்சை 

நிறத்தின்‌ உதவியால்‌ அப்பிராணி சூரிய 
ர டர்‌ னீடமிருந்து சக்‌ தியைப்‌ பெற்று, கரியமில 
பண்ணுதல்‌ வாயு, ஜலம்‌ இவற்றிலிருந்து மாப்பொரு 

ளைத்‌ தயார்‌ செய்து கொள்ளுகிறது. அம்‌ 
மாப்பொருளை அதன்‌ உடலில்‌ பல இடங்களில்‌ காண 
லாம்‌. அதுவே: அப்‌ பிராணியின்‌ முக்யெ உணவாகும்‌. 
அதனோடு தண்ணீரில்‌ அழுகிக்‌ கலந்திருக்கும்‌ பொருள்‌ 
களையும்‌ அது தன்‌ மேல்‌ தொலியால்‌ உறிஞ்சியெடுத்துக 
கொள்வதுண்டு. 


இப்பிராணி தன இனத்தை விருத்தி செய்வதும்‌ ஆச்‌ 

சரியமாக உள்ளது. அதைக்‌ கூறும்போது பாரதத்தில்‌ 

ஜராஸந்தன்‌ கதை உங்கள்‌ நினைவிற்கு 

இன விருத்தி வரலாம்‌. பீமசேனன்‌ அவனோடு போர்‌ 

செய்யும்போது அவன்‌ உடலை நீளத்தில்‌ 

இரண்டு கூறாகப்‌ பிளரீது எறிந்துவிடுகிறான்‌. யுகளீனா 

இனவிருத்‌ தி பண்ணும்போதும்‌ இக்கதைதான நடக்கிறது. 

அது தன்‌ உடலை நீளத்தில்‌ இரண்டாகப்‌ பிளந்து 

கொள்கிறது. இரண்டு பகுதிகளும்‌ பின்னர்‌ தனித்தனி 
உயிர்களாக வளர்ச்சியடைகின்்‌ றன. 


யுக்ளீனா வேறோர்‌ வகையாலும்‌ முக்கியம்‌ வாய்ந்த து, 
படைப்பில்‌ தாழ்க்தபடியிலிருக்கும்‌ அணுவுயிர்கள்‌ முதல்‌ 
ஒவவோர்‌ தொழிலைச்‌ செய்வதற்கும்‌ தனித்தனி உறுப்புக்‌ 
தளையுடைய உயர்ந்த இன விலங்குகள்‌, தாவரங்கள்‌ ஈறாக 
வுள்ள உயிர்களை ஆராய்ந்த அறிஞர்கள்‌ அவற்றின்‌ 


ஓர்‌ அணுவுயிர்‌ 33 


அமைப்பில்‌ படிப்படியான ஒரு முற்போக்கு அமைநீதுள 
ளதை உணர்கின்றனர்‌. இவ்வகை 
ஆராய்ச்சியில்‌ தலைசிறந்தவர்‌ சார்ல்ஸ்‌ 
டார்வின்‌ என்பவராவர்‌. அவர்‌ இயற்றிய 
“உயிரினங்களின்‌ தோற்றம்‌' (The origin of species) என்‌ 
னும்‌ நூல்‌ கருத்துலகின்‌ ஒவ்வொரு துறையிலும்‌ புரட்சி 
கரமான மாறுதல்களைச்‌ செய்துள்ளது. உலகில்‌ இனறு 
காணப்படும்‌ பல்லாயிரக்கணக்கான உயிர்களும்‌ இக்கிலை 
யிலே தொடக்கத்தில்‌ இருந்ததில்லை; முதலில்‌ தோன்றி 
யது ஓர்‌ அறை உயிர்களே. அவையே நாளடைவில்‌ பல 
அறைகளையுடைய உயிர்களாகவும்‌, பின்னர்‌ பல்‌ வேறு 
உறுப்புக்களமைந்த உயர்ந்த இன உயிர்களாகவும்‌ படிப்‌ 
படியாக உருமாறின. இது பரிணாமவிதியால்‌ (0௨ of 
evolution) நடைபெறுகிறது. இதுவே டார்வின்‌ 
கொள்கை. இக கொள்கைப்படி ஆதியில்‌ தோன்றிய 
ஓர்‌ அறை அணுவுயிரிலிருக்‌து பல அறை அணுவுயிர்கள்‌, 
கடற்பஞ்சுகள்‌ என்று இங்ஙனமாக மனிதன்‌ வரையுள்ள 
எல்லா உயிரினங்களும்‌ ஒன்‌ றினின்று ஒன்றாகத்‌ தோன்றி 
யிருக்கவேண்டும்‌. இப்‌ பரிணாமத்‌ தின்‌ ஒரு 
நிலையிலேதான்‌, தாவரம்‌, விலங்கு என்ற 
வேறுபாடும்‌ உண்டாயிற்று. அந்நிலை 
யையே யுக்ளீனா இன்று நமக்கு அறிவிக்கிறது. பரிணாம 
வரலாற்றில்‌ அணுவுயிரிலிருந்து தாவரமும்‌ விலங்கும்‌ 
வேறுவேறு இனமாக உருக்கொண்ட கவர்நெறியில யுக 
வீனா உள்ளது. அதலால்‌ அதனைத்‌ தாவரம்‌, விலங்கு 
என்னும்‌ இரண்டு பெரிய உயிரினங்களுக்கும்‌ தாய்‌ என்று 
கூறுவது பொருந்தும்‌. 


டார்வின்‌ 
கொள்கை 


தாவரம்‌ விலங்கு 
களின்‌ தாய்‌ 


2. அதிசயப்‌ புழு 


விலங்குகளின்‌ உறுப்புக்களில்‌ மூக்கு, வாய்‌, கண்‌, 
காது என்பன முக்யெமானவையாகும்‌. இவை பெரும்பா 
லும்‌ தலையில்‌ அமைந்திருப்பதால்‌, உடம்பில்‌ தலை பிரதான 
மாகக்‌ கருதப்படுகிறது. ஐந்தாகக்‌ கூறப்படும்‌ புலன்களில்‌ 
. சுவைப்‌ புலனே முதலில்‌ சகதி பெறுகிறது. 
ஒரு நாய்க்‌ குட்டியை எடுத்துக்கொள்‌ 
வோம்‌. பிறந்தபோது அதன கண்கள்‌ 
மூடியிருக்கின்றன. அவற்றைத்‌ இறந்து 
சுற்றிலுமுள்ள பொருள்களைப்‌ பார்ப்பதற்குச்‌ சில 
நாட்கள்‌ ஆகும்‌. அது போலவே சப்தங்களைக்‌ கேட்டு 
அறிவதற்கும்‌ சில தினங்கள்‌ வேண்டும்‌. ஆனால்‌, வாயோ 
பிறந்த சிறிது நேரத்திற்குள்‌ தொழிற்பட ஆரம்பித்து 
விடுகிறது. வாயை அசைத்து, குட்டி தாயின்‌ மடியி 
லிருந்து பால்‌ குடிக்கிறது. அதற்குள்ள அறிவையும்‌ அது 
கருவிலேயே பெற்றிருக்கிறது. மற்ற விலங்குகள்‌ விஷ. 
யத்திலும்‌ இது பொருத்தமேயாம்‌. 


வாய்ப்புலன்‌ 
முதலில்‌ 
தொழிற்படுதல்‌ 


இவ்வாறு வாய்‌ முதன்முதலாகத்‌ தொழில செய்வதற்‌: 

குக்‌ காரணம்‌ இல்லாமலில்லை. தாய்ப்‌ பாலை வாயின்‌ மூல 

மாகக்‌ குட்டி உட்கொண்டால்‌ மட்டுமே 

அதன்‌ காரணம்‌ அதற்கு உலகில்‌ வாழ்வு உணடு. தாயின்‌ 

ஆதரவில்‌ இருப்பதால்‌ மற்றப்‌ புலன்கள்‌ 
தொழிற்படுவது அவ்வளவு முக்யெமன்று. 


பறவைக்குஞ்சுகள்‌ பாலூட்ட வளர்க்கப்படுவன 
வல்ல. தாய்ப்பறவை, தான்‌ உண்ணும்‌ தானியங்களைத்‌ 


அதிசயப்‌ புழு 35 


தன்‌ தொண்டைக்குள்ளிருக்கும்‌ ஒரு பையில்‌ அரைத்து, 
குழம்பு வடிவமாகச்‌ செய்து அதனைத்‌ தன 
பறவை குஞ்சு குஞ்சுகளின்‌ வாய்க்குள்‌ ஊட்டுகறது- 
களை ஊட்டுதல்‌ ்‌ 2 ர ட தற்‌ 
குஞ்சுகளும்‌ வாய்‌ திறந்து அதனை ஏற்றுக 
கொள்ளுகின்றன. அவ்வுணவு குஞ்சுகளின்‌ வயிற்றில்‌ 
எளிதில்‌ ஜீரணமாகிறது. அதனால்‌ அவற்றினுடல்கள்‌ 
போஷிக்கப்பட்டு வளர்ச்சியடைகின்‌ றன. 


க்வி பிராணிகளுக்கு வாய்‌, வயிறு என்‌ று: 
இல்லாத்‌ உறுப்புக்கள்‌ இருப்பதன்‌ அவசியம 
பிராணிகள்‌ இதனால்‌ நன்கு தெளிவாகிறது. ஆனால்‌, 
இயற்கையின்‌ இயற்கையிலுள்ள' உயிரினங்களை ஆரா 
விந்தை ௧ த ன க 

யும்போது, வாயும்‌ வயிறும்‌ இலலாத. 
பிராணிகளும்‌ சல உள்ளன என்று தெரிகிறது. இதுவும்‌: 
இயற்கையின்‌ ஓர்‌ விந்தைதானே? 


உயிரினங்களின்‌ வாழ்க்கை முறையைச்‌ சற்று இந்திப்‌: 
போம்‌. தாவரங்கள்‌, விலங்குகள்‌ இவற்றுள்‌ பலவும்‌ 
காமே தமக்கு வேண்டிய உணவைத்‌ தேடிக்‌ கொள்வதற்கு. 
அவசியமான அமைப்புக்களைப்‌ பெற்றுள்‌ 
சுதந்தர ஜீவிகள்‌ ளன. மா, பலா முதலிய மரங்கள்‌ மண்ணி 
லிருந்தும்‌ ஆகாயத்திலிருந்தும்‌ தமக்கு 
வேண்டிய சத்துப்‌ பொருள்களையெடுத்து, உணவைத்‌. 
தயார்‌ செய்துகொண்டு, சுதந்திரமாக வாழ்கின்றன. 
அவற்றைப்‌ போலவே, பசு, குதிரை முதலிய விலங்குகளும்‌ 
புல்லைத்‌ தின்று, தண்ணீரைப்‌ பருகி, பிறவுயிரை எதிர்‌ 
பாராமல்‌ தம்‌ வாழ்க்கையை நடத்துகன்‌ றன. இத்தகைய: 
வாழ்க்கையே மேலான வாழ்க்கையாகும்‌. 
ஆனால்‌, இதற்கு மாறாகப்‌ பிற உயிர்களை எப்பொழு 
தும்‌ அண்டிப்‌ பிழைக்கும்‌ தாவரங்களும்‌, விலங்குகளும்‌: 
இல உள்ளன. மாமரத்தைப்‌ பற்றிப்‌ பிடித்துக்கொண் 


36 இயற்கையின்‌ விந்தை 


டிருக்கும்‌ இத்திள்‌ செடியை நீங்கள்‌ பார்த்திருக்கலாம்‌. 
இத்திள்‌ செடிக்குச்‌ சுதந்திரமாக வாழ 
ஓட்டுச்‌ செடிகள்‌ முடியாது. அது பிற மரங்களைச்‌ சார்ந்‌ 
இருந்துகொண்டு தனது வேர்களால்‌ அவற்‌ 
றின்‌ அடி மரங்களைத்‌ துளைத்து, அவை பக்குவம்‌ செய்யும்‌ 
உணவுப்‌ பொருளைத்‌ திருடி உண்டு, சுகமாக வாழ்றெது. 
இவ்வகைச்‌ செடிகள்‌ ஓட்டுச்செடிகள்‌ (Parasites) எனப்‌ 
படும்‌. 
ஒரு மரத்தின்மேல்‌ வளரும்‌ பிற செடிகள்‌ எல்லா 
வற்றையும்‌ இத்திளைப்போன்‌ ற ஓட்டுச்‌ செடிகள்‌ என்று 
கருதிவிடுதலாகாது. அவற்றுள்‌ நலல செடி 
ஆர்ச்‌சட்‌ செடி களும்‌ உண்டு. உதாரணமாக ஆர்ச்சட்‌ 
(Orchid) செடியைக்‌ கூறலாம்‌. இது மற்ற 
மரங்களின்‌ மீது வளர்வதாயினும்‌ தாங்கும்‌ மரங்களி 
லிருகது உணவைத்‌ திருடுவதில்லை; தாமே தமக்குவேண்டிய 
உணவைத்‌ தயார்‌ செய்து, அதைச்‌ சிக்கனமாக உபயோ 
கித்து வாழுகின்றன. 
விலங்குகளில்‌ மூட்டைப்பூச்சி மனிதனை எதிர்நோக்கி 
வாழும்‌ பிராணியாகும்‌. மனிதனின்‌ உதிரமே அதன்‌ 
உணவு. உதிரம்‌ இடைக்க வழியில்லை 
மூட்டைப்பூச்சி யென்றால்‌ அது இறந்து போக வேண்டி 
யதுதான்‌. ஆதலால்‌ அது மனிதன்‌ வசிக்கிற 
வீடு, இருக்கிற ஆசனம்‌, படுக்கிற படுக்கை முதலியவை 
களைச்‌ சார்ந்திருந்துகொண்டு, அவன்‌ உடலோடு தொடர்பு 
கேருகிற பொழுதெல்லாம்‌ கடித்து உதிரத்தை உறிஞ்சு 
கிறது. 
மனிதன்‌ தலைமுடியில்‌ வாழ்கிற பேன்‌ அவனை விட்டுப்‌ 
பிரியாமல்‌ கூடவே யிருந்து இரத்தத்தை உறிஞ்சிக்‌ குடிக்‌ 
கிறது. பேனைப்‌ போல வெளிப்புறமாக அன்‌ றி, உடலின்‌ 
உட்புறத்தில்‌ வாழ்கிற லை உயிர்களும்‌ உண்டு: சிறு 


அதிசயப்‌ புழு 37 


குழந்தைகளின்‌ வயிற்றிற்குள்‌ வசிக்கும்‌ இரைப்புழுவை. 

எல்லோரும்‌ பார்த்திருக்கலாம்‌. இரைப்‌ 
மம்‌ கேள்‌ புழு சற்றுப்‌ பெரிதாக இருக்கும்‌. மிகச்‌ 

சிறியனவும்‌, நுண்ணியனவுமான வேறு 
புழுக்களும்‌ மனிதன்‌ வயிற்றிற்குள்‌ வாழ்கின்றன. இவற்‌ 
அள்‌ சில வயிற்றைக்‌ கடித்து இரத்தத்தை உறிஞ்சிக்‌ 
குடிசுகின்றன. வேறு சில வயிற்றிற்குள்‌ ஜீரணமாகும்‌ 
உணவைத்‌ தம்‌ வாயால்‌ உட்கொள்ளுகின்றன. இப்புழுக்‌ 
கள்‌ ஈம்மை அண்டி, நாமே கதியென்று வாழ்வதால்‌ 
இவையும்‌ ஒட்டு - உயிர்களில்‌ அடங்கும்‌. 


இவ ஓட்டு உயிர்களில்‌ ஒன்றைத்தான்‌ வாயும்‌ வயி 
அம்‌ இல்லாத அற்புதப்‌ பிராணியென்று முன்னே குறிப்‌ 
பட்டோம்‌. இது மனிதன்‌ குடலுக்குள்‌ வாழ்வதாயினும்‌ 
இரைப்புழுவைப்‌ போல்‌ சாதாரணமாகக்‌ 
காடாப்‌ புழு காணப்படுவதில்லை; மிக அபூர்வமாகவே 
காணப்படுகிறது. இதனுடல்‌ நீண்டு 
ஒடுங்கி, தட்டையாக *நாடா'வைப்போல்‌ இருக்கிறது. 
நீளம்‌ 80 அடி வரையிலுமிருக்கும்‌. உடல்‌ பல கண்டங்‌ 
களாக அமைந்திருக்கிறது. அவை ஒன்றோடொன்று 
சேர்ந்து சங்கிலித்‌ தொடர்போல்‌ காணப்படுஇன்‌ றன. 
ஏறக்குறைய ஓரே அளவு இடையிட்டு, குறுக்கு வரைகள்‌ 
உடலெங்கும்‌ காணப்படுவதால்‌ இப்புழு, தையற்காரன்‌ 
அளவெடுப்பதற்கு உபயோகிக்கும்‌ தையல்‌ நாடாவை 
(Tape) ஒத்திருக்கிறது. ஆதலால்‌ உயிர்‌ நரல்‌ வல்லார்‌ 
இதற்கு நாடாப்‌ புழு (ரகற6 ௭௦1௩) என்று பெயர்‌ வைத்‌ 
துள்ளனர்‌. ப 


இப்‌ புழு வெள்ளை வெளேரென்றிருக்கும்‌. இரைப்‌ 
புழுவும்‌ வெண்மையாக "இருப்பதைப்‌ பார்த்‌ திருக்கறோம்‌. 
இவ்வாறு வெண்மையாக இருப்பதன்‌ காரணமென்ன? 


38 இயற்கையின்‌” விந்தை 


புல்‌ தரைகளில்‌ நடக்கும்போது, புற்களின்‌ மீது கற்கள்‌ 
விழுந்து கிடப்பதையும்‌, கன்று காலிகள்‌ சாணி போட்‌ 
டிருப்பதையும்‌ நீங்கள்‌ கண்டிருக்கலாம்‌. 
அது வெண்மை கற்களுக்கும்‌, சாணிக்கும்‌ அடியிலகப்‌ 
வக ப்பன்‌ நாட புல்‌ சில தினங்களில்‌ தன்‌ பசுமை 
காரணம்‌ 
நிறத்தை இழந்து வெளிறி இள மஞ்சள்‌ 
நிறமாக மாறிவிடுகிறது. இதுபோலவே சிறு தொட்டி 
யில்‌ விதைகளை முளைக்க வைத்து அவற்றை வெளிச்சம்‌ 
புகாத இருட்டறையில்‌ சில தினங்கள்‌ வைத்திருந்தால்‌ 
அச செடிகள்‌ இளமஞ்சள்‌ அல்லது வெண்மை நிறமாக 
மாறிவிடுகின்றன. அச்‌ செடிகளை மீண்டும்‌ வெளிச்சத்‌ 
தில்‌ கொண்டு வந்து வைத்திருந்தால்‌, அவை இரு தினங்‌ 
களில்‌ இழந்த பசுமை நிறத்தைப்‌ பெற்றுக்கொள்ளுகின்‌ 
றன. இவற்றிலிருந்து ஓர்‌ உண்மை வெளியாகிறது. 
அதாவது சூரிய ஓளி படுவதற்கு வாய்ப்பில்லாத இடங்‌ 
களில்‌ வாழும்‌ உயிர்கள்‌ வெள்ளை அல்லது இள மஞ்சள்‌ 
ஙிறமுடையவையாக இருக்கும்‌ என்பதுதான்‌. இவ்‌ 
வியற்கை நியதிப்படியே, வெளிச்சம்‌ புகப்பெறாத குடலுக்‌ 
குள்‌ வாழும்‌ நாடாப்புழுவும்‌ வெண்ணிற முடையதாயிருக்‌ 
கிறது. 
குடலுக்குள்‌ வாழ்வதில்‌ இப்புழுவிற்கு ஒரு பெரிய 
அசெளகரியமுண்டு. உணவு ஜீரணமாகும்‌ சமயம்‌ நமது 
வயிற்றிலும்‌ குடலிலும்‌, எப்பொழுதும்‌, ஒருவகையான 
அசைவு நிகழ்ந்து கொண்டிருக்கும்‌. இந்த 
மனிதனின்‌ கட அசைவு மேலிருந்து தொடங்கிக்‌ கீழ்‌ 
லு கிகழும்‌ நோக்கிச்‌ செல்லும்‌. இதன்‌ காரண 
மாகவே குடலுக்குள்‌ செல்லும்‌ உணவுப்‌ 
பொருள்‌ &ழ்ப்புறமாகத்‌ தள்ளப்படுகிறது. நாம்‌ உணவை 
வாயில்‌ போட்டு மென்று விழுங்கும்போது தொண்டை 
யின்‌ முன்‌ புறுத்தைக்‌ கவனித்தால்‌, அது மேலெழுந்து 


அதிசயப்‌ புழு எ 


இழிறங்குவதைக்‌ காணலாம்‌. இத்தகைய அசைவு அன்‌ 
னப்பாதை முழுவதும்‌ நடைபெறுகிறது. 


சிறுகுடலில்‌ இவ்வியக்கம்‌ நிகழும்போது உணவுப்‌ 
பொருள்‌ கீழே தள்ளப்படுவதோடு, அதற்குள்ளே 
வாழும்‌ புழுக்கள்‌ சிலவும்‌ கீழே உந்தப்படுகின்றன. மலத்‌ 
தோடு சேர்ந்து சிறு புழுக்கள்‌ வெளிவரு 
குடலைப்‌ பற்றிக்‌ வதற்கும்‌ இதுவே காரணம்‌. நாடாப்‌ புழு 
வர்க்‌ வும்‌ இவ்வாறு வெளியே தள்ளப்படு 
மானால்‌ அதன்‌ வாழ்வு குலைந்துபோகும்‌ 
அல்லவா? ஆதலால்‌ அவ்வாறு நிகழாதபடி பார்த்துக்‌ 
கொள்ள வேண்டியது இன்‌ றியமையாததாகிறது. அது 
மனிதனின்‌ குடலைப்‌ பலமாகப்‌ பிடித்துக்‌ கொள்ளுகிறது. 
அதற்கு உதவியாக அதன்‌ சிறிய தலையைச்‌ சுற்றி வளைந்த 
முட்கள்‌ ஒரு வரிசையில்‌ அமைந்திருக்கின்றன. நாடாப்‌ 
புழு இம்முட்களால்‌ மனிதனின்‌ குடலோடு தன்‌ தலையைப்‌ 
பலமாக இணைத்துக்‌ கொள்ளுகிறது. பின்னர்‌, குடலின்‌ 
இயக்கம்‌ நிகழுந்தோறும்‌ இம்முட்கள்‌ ஆழத்தில்‌ இறங்கி, 
பலமாகப்‌ பிடித்துக்‌ கொள்ளுமேயன்‌ றி, பிடிப்பு நெகிழ்வ 
தில்லை. இவற்றிற்குப்‌ பக்கபலமாக தலையின்‌ நான்கு 
பக்கங்களிலும்‌ நான்கு சிறு உறுப்புக்கள்‌ இருக்கின்‌ றன. 
இவை உறிஞ்சிகள்‌ (யkசர5) என்று சொல்லப்படும்‌. 
இவையும்‌ தலையைக்‌ குடலோடு பலமாகப்‌ பிடிச்துக்கொள்‌ 
ளுவத.ற்கு உதவுகின்றன. 


தலையில மேல்‌ விவரித்த முட்களும்‌ உ றிஞ்சிகளுமன்‌ றி 
வேறு அவயவங்கள்‌ கிடையா. சாதாரணமாக ஒரு பிராணி 
யின்‌ தலையில்‌ கண்‌, மூக்கு, காது, வாய்‌ முதலிய உறுப்புக்‌ 
களை நாம்‌ எதிர்பார்ப்போம்‌. இவற்றுள்‌ ஒன்றேனும்‌ 
இப்புழுவிற்கு இல்லை. இருளில்‌ வாழ்கிற உயிர்களுக்குக்‌ 
கண்ணால யாது பயன்‌! கண்ணுள்ளவர்க்கும்‌ இருளில்‌ அக்‌ 


40 இயற்கையின்‌ விந்தை 


கண்ணைக்‌ கொண்டு பொருள்களைக்‌ காணமுடிவதில்லை. 
வேறோர்‌ உண்மையையும்‌ நாம்‌ இங்கு 
உணர்ந்துகொள்ளல்‌ தகும்‌. பிராணியின்‌ 
எந்த உறுப்பும்‌ அதைப்‌ பயன்படுத்தும்‌ 
போதுதான்‌ வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கும்‌. கருமான்‌ 
இரும்புவேலை செய்வதற்கு உபயோகிக்கும்‌ கைகள்‌ 
பருத்து வலுவுடையனவாக இருக்கின்றன. எப்பொழும்‌ 
பேனாவை எழுதிப்‌ பழகிய கை மெலிந்து சிறிதாக இருப்‌ 
பதைக்‌ காணலாம்‌. கடலிற்குள்‌ புதைந்திருக்கும்‌ மலைக்‌ 
குகைக்குள்‌ சில மீன்கள்‌ வாழ்னெறன. அவற்றிற்குக்‌ 
குகையை விட்டு வெளி வரவேண்டிய அவசியம்‌ யிகக்‌ 
குறைவு. எப்பொழுதும்‌ அவை இருண்ட குகைக்குள்‌ 
ளேயே கடக்கின்றன. ஆதலால்‌ அவற்றிற்குத்‌ தும்‌ கண்‌: 
ணைப்‌ பயன்‌ படுத்துவதற்குரிய வாய்ப்பு அருகியுள்ளது. 
இக்காரணத்தால்‌ அம்‌ மீன்கள்‌ தம்‌ மூதாதைகள்‌ பெற்றி 
ருந்த கண்ணின்‌ சக்தியை இழந்து விட்டன. அதே 
காரணம்‌ பற்றியே எப்பொழுதும்‌ இருளில்‌ வாழ்கிற 
நாடாப்புழுவிற்கும்‌ பயன்படாத கண்கள்‌ இல்லாமலே 
அகிவிட்டன. 


கண்‌ இல்லாமைக்‌ 
குக்‌ காரணம்‌ 


கண்ணில்லாத அவவுயிர்க்குக்‌ காது இல்லா திருப்பது 
ஒரு வியப்பல்ல. ஆனால்‌, சுவாசிப்பத ற்கும்‌ உணவை உட்‌ 
கொள்ளுவதற்கும்கூட தனி உறுப்புக்கள்‌ இல்லையென்‌ 
டக்கு முல்‌, அது ஒரு விக்தையல்லவா? அவ்வாரு 
கா்‌ யின்‌ அதனுடலிற்குள்‌ என்னதானிருக்கி 
றது? ஒரு பிராணியென்றால்‌ அது சுவா 
சிக்க வேண்டாமா ? உணவை உட்கொள்ள வேண்டாமா? 
அக கருமங்களை அது எங்ஙனம்‌ நிறைவேற்றுகிறது? 
என்‌ றிவ்வாறு பல கேள்‌ விகளுக்கு இடமுண்டாகிறது. 
இப்புழமு இத்தொழில்களையெல்லாம்‌ தன்‌ தொலியின்‌ மூல 
மாகவே சாதித்துக்‌ கொள்ளுகிறது. 


அதிசயப்‌ புழு 4.7 


மனிதன்‌ மூக்கு வழியாக உட்கொள்ளும்‌ காற்று 
சுவாசப்பைக்குள்‌ சென்று, அங்கு இரத்தத்தில்‌ கலந்து, 
ஒவ்வொரு உறுப்புக்கும்‌ சென்று சேரு 
சுவாசித்தல்‌ கிறது. அம்முறையில்‌ அது சிறுகுடலுக 
கும்‌ வந்து சேரும்‌. சிறுகுடலோடு ஓட்டி 
நீளத்தில்‌ தொங்கெகடக்கும்‌ இப்‌ புழுவும்‌ அதிலிருந்து 
பிராணவாயுவை எடுத்துக்கொள்ளுகிறது. 
உணவை யெடுப்பதும்‌ இவ்வாறே. வாயிலலாத 
உயிருக்கு வயிறு ஏது? இப்‌ புழுவிற்கு எவ்வளவு செளகரி 
யம்‌ பாருங்கள்‌! உணவைத்‌ தேடவோ, விழுங்கவோ, 
ஜீரணிக்கவோ வேண்டியதில்லை; அதனால்‌ 
ஏற்படக்கூடிய கஷ்டங்களும்‌ இல்லை. 
நெற்கு திருக்குள்‌ புகுந்த எலிகளுக்கும்கூட 
உணவைத்‌ தேடுகிற வேலைதான்‌ குறைந்துள்ளது. 
உணவை உட்கொள்ளுதல்‌, ஜீரணித்தல்‌ முதலிய வேலை 
களை அது செய்துதானாகவேண்டும்‌. இப்‌ புழுவிற்கோ 
அந்தச்‌ சிரமமும்‌ இலலை. “இன்ஜெகஷன்‌' மூலமாக 
டாக்டர்கள்‌ நோயாளிகளின்‌ உடலில உணவைக்‌ குத்து 
யேற்றி, அவர்களைப்‌ போஷிப்பது போல, இப்‌ பிராணியும்‌ 
தன்‌ உடலின்‌ மேல்தொலியின்‌ மூலமாக மனிதனின்‌ 
குடலுக்குள்‌ ஜீரணமாகி இறங்கிககொண் டிருக்கும்‌ உண 
வின்‌ சத்துப்பொருளை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளுகிற து. 


உணவின்‌ சத்தை 
உறிஞ்சுதல்‌ 


நாடாப்‌ புழு இவற்றிற்கெல்லாம்‌ வச தியான இடத்தை 
நாடி வாசம்‌ செய்வது -ஒரு விசேஷமல்லவா குடலுக்குள்‌ 
ளிருப்பதால அதற்கு உணவைத்‌ தேடுவது, மென்று 
தின்பது, ஜீரணிப்பது முதலிய வேலை 


மனிதனை களோ, அவற்றிற்கு வேண்டிய வாய்‌, 
வறியன்‌ உத 
ஆக்குதல்‌ வயிறு முதலிய உறுப்புக்களசோ தேவை 


யில்லை. அது எந்த மணிதனின்‌ உடலிற்‌ 
குள்‌ வசக்கறதோ அந்த மனிதன்‌, தன்‌ வாழ்விற்காக 
J 


42 இயற்கையின்‌ விம்தை 


மேற்கொள்ளும்‌ உழைப்பெல்லாம்‌ இதற்கும்‌ கூடத்தான்‌. 
அவனது வாயும்‌ வயிறுமே இப்‌ புழுவின்‌ வாயும்‌ வயிறும்‌: 
அவற்றிற்குள்‌ ஜீரண நீர்‌ சுரந்து உணவு ஜீரணமாவதும்‌ 
இதற்கும்‌ சேர்த்துத்தான்‌. மனிதன்‌ கஷ்டப்பட்டுச்‌ சம்பா 
இத்துத்‌ தின்றெ உணவை அவனுடைய குடலிற்குள்‌ 
அவனை யறியாமலே இருந்துகொண்டு, இப்‌ புழு யாதொரு 
இரமமுமின்‌ றி, தனது 80 அடி உடலையும்‌ நீட்டி, உறிஞ்சி 
யெடுத்து, அவனை வறியனாக்குகிறது. உணவிலும்‌ சத்தை 
மட்டும்‌ உறிஞ்சிவிட்டு சக்கையை அகற்றிவிடுகிறது. 
மனிதன்‌ வாயார, வயிறார, உணவைத்‌ இன்றும்‌ பட்டினி 
இடக்கிறான்‌. அவன்‌ உண்ணும்‌ உணவு உடலுக்குக்‌ 
இடைப்ப தில்லை. 


கொள்ளைகொண்டு உண்பதால்‌, இப்‌ புழு மிக்க விரைவில்‌ 

வளர்கிறது. அது வளரும்‌ முறையும்‌ ஒரு 
வ்‌ விந்தையே. ஒரு குழந்தை வளரும்போது 

அதன தலை மட்டும்‌ மேலே உயர்ந்து 
கொண்டு போகாது; காலும்‌ கையும்‌ நீளத்திற்‌ கூடிக்‌ 
கொண்டு செல்லா. உடல்‌ முழுவதிலும்‌, உறுப்புக்கள்‌ 
அனைத்திலும்‌, வளர்ச்சி காணப்படுகிறது. ஒரு மரம்‌ 
வளருகிறபோதும்‌ வேர்‌, தண்டு, விளை முதலிய அதன்‌ 
உறுப்புக்களனைத்தும்‌ நீளத்திலும்‌, பருமனிலும்‌ கூடிக்‌ 
கொண்டு வரும்‌. ஆனால்‌, நாடாப்புழுவின்‌ வளர்ச்சியோ 
இதற்கெல்லாம்‌ முற்றிலும்‌ வேறுபட்டிருக்கிறது. அதன்‌ 
தலையின்‌ அடியில கழுத்து என்று சொல்லக்கூடிய பாகம்‌ 
உடலின்‌ மற்றப்‌ பாகங்களைவிட ஒடுங்கியதாக உள்ளது. 
அதுவே அப்‌ புழுவின்‌ வளர்ச்சிக்குரிய இடம்‌. அப்‌ 
பாகத்‌ திலிருக்து புதிய பு திய வளையங்கள்‌ உண்டான்‌ றன. 
அவை முதலில்‌ சிறியனவாக இருந்து, பின்னர்‌ பெரியன 
வாய்‌ வளர்ச்சி யடைகின்றன. அவை வளருந்தோறும்‌ 


அதிசயப்‌ புழு 43 


அவற்றிற்கு முன்‌ தோன்றி அவ்விடங்களிலிருந்த பழைய 
வளையங்கள்‌ பின்னால்‌ தள்ளப்படுகின்றன. இதனால 
கழுத்துப்‌ பக்கத்தில்‌ புதிய வளையங்களையும்‌, கீழே செல்‌ 
லுந்தோறும்‌ பழமையும்‌, முதுமையும்‌ வாய்ந்த வளையங்‌ 
களையும்‌ காணலாம்‌. கீழ்க கோடியிலிருக்கும்‌ வளையமே 
எல்லாவற்றினும்‌ பழமையான வளையம்‌. 
இனி, அப்புழுவின்‌ உடலிற்குள்‌ என்ன இருக்கிறது? 
என்று பார்ப்போம்‌. ஒவ்வொரு வளையத்திற்குள்ளும்‌. 
ஆண்‌ உறுப்பும்‌, பெண்ணுறுப்பும்‌ மட்‌ 
கண பண்‌ டுமே நிரம்பியிருககின்‌ றன. இதென்ன 
உறுப்புக்கள அச்சரியம்‌! ஒரு பிராணியின்‌ உடல்‌ முழு 
வதும்‌ வேறு ஒரு உறுப்பும்‌ இல்லாமல்‌ 
அண்‌, பெண்‌ உறுப்புக்கள்‌ மட்டுமா நிறைந்திருக்கும்‌? 
இப்‌ புழு இனத்தைப்‌ பெருக்குவதை மட்டுமே முக்கிய 
கடமையாகக கொண்டிருக்கிறது. வேறு எதனையும்‌ 
அத்தனை முக்கியமாகக்‌ கருதவில்லை. அக்காரணம்‌ பற்‌ 
நீயே வாய்‌, வயிறு முதலிய உறுப்புக்களையும்கூட அது 
ஒழித்துவிட்டது. இனத்தைப்‌ பெருக்குவதற்கு எவ்‌ 
வெவை தேவையோ அவை மட்டும்‌ போதும்‌ என்று 
அமைந்துவிட்டது. கீழ்‌ நுனியிலுள்ள வளையத்தைத்‌ 
திறந்து பார்த்தால்‌ அது நிறைய அணுப்போன்ற முட்டை 
கள்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. 
பரிணாமத்தில்‌ சற்று உயர்ந்த படியிலிருக்கும்‌ மீன்‌, 
தவளை, ஊர்வன, பறவை, விலங்கு முதலியவற்றுள்‌ ஆண்‌ 
பெண்‌ என்ற வேற்றுமை உணடு. அவற்றின்‌ இனப்‌ 
பெருக்கத்திற்கு இன்றியமையாத அண்‌ 
ஆண்‌ பெண்‌ அம்சத்தை ஆண்‌ உயிரும்‌, பெண்‌ அம்சத்‌ 
வேற்றுமை A . ச க . 
இல்லை தைப்‌ பெண்‌ உயிரும்‌ உண்டு பண்ணுன 
மன. வெவ்வேறு உயிர்களிலமைந்த இவ்‌ 
விரு அம்சங்களின்‌ சேர்க்கையால்‌ இனவிருத்தி நடை 


44 இயற்கையின்‌ விந்தை 


பெறுகிறது. பரிணாமத்தின்‌ ஒீழ்ப்படியிலுள்ள சில உயிர்க 
ளில்‌ ஆண்‌ உறுப்பும்‌ பெண்ணுறுப்பும்‌ தனீத்தனியாக 
அன்றி, ஓர்‌ உடலிலேயே அமைந்துள்ளன. உதாரணமாக, 
மண்‌ புழுவைக்‌ கூறலாம்‌. அதில்‌ ஆண்‌ வேறு பெண்‌ வேறு 
இவ்லை. ஒரு புழுவே ஆணும்‌ பெண்ணும்‌. தாவரங்களில்‌ 
பூக்களே இன விருத்திக்குரிய உறுப்புக்கள்‌. அவற்றுள்‌ 
பெரும்பாலனவற்றிலும்‌ ஆண்‌ பெண்‌ உறுப்புக்கள்‌ ஒரு 
பூவிலேயே அமைந்துள்ளன. ஆனால்‌, பூசணி முதலிய சில: 
செடிகளில்‌ ஆணுறுப்பு ஒரு பூவிலும்‌, பெண்ணுறுப்பு 
மற்றொரு பூவிலும்‌ இருக்கின்றன. ஆயினும்‌, இவ்விரு. 
வகைப்‌ பூக்களையும்‌ ஒரு செடியே உண்டெண்ணுறெது. 
பனைமரம்‌ இவ்வமைப்பில்‌ மேலும்‌ ஒருபடி. முன்னேறி 
யுள்ளது. அதில்‌ ஆண்‌ பூ வேறாகவும்‌, பெண்‌ பூ வேருக 
வும்‌ தோன்றுவது மட்டுமல்ல; இருவகைப்‌ பூக்களும்‌ 
வெவ்வேறு மரங்களில்‌ உண்டுபண்ணப்படுகின்றன.. 
இதனால்‌ உயர்ந்த இன விலங்குகளைப்போல, அவற்றிலும்‌. 
ஆண்பனை, பெண்பனை என்‌ ற பாகுபாடு உள்ளது. 


நாடாப்‌ புழுவின்‌ ஒவ்வொரு வளையத்திலும்‌ ஆணுறுப்‌: 

பும்‌, பெண்ணுறுப்பும்‌ அமைந்துள்ளமையால்‌ அப்‌ 
புழுவை ஆண்‌ என்றோ பெண்‌ என்றோ 

இறுத வளையம்‌ கூறமுடியாது. இரண்டும்‌ அதுவேதான்‌. 
முட்டைகளுடன்‌ ஓவ்வொரு வளையத்திலுமுள்ள ஆண்‌ 
வெளிவருதல்‌ பெண்‌ அம்சங்களின்‌ கலப்பால்‌ ஆயிரக்‌. 
கணக்கான முட்டைகள்‌ அதனுள்‌: 
உண்டாகின்றன. அம்முட்டைகளை அப்‌ புழு எங்கே இடு 
கிறது? மனிதன்‌ வயிற்றிலா? இல்லை. மண்ணிலா? 
அதுவுமில்லை. முட்டைகளைத்‌ தன்‌ வளையத்துள்‌ பொதிந்து 
பாதுகாத்தபடியே வெளியில்‌ அனுப்புகிறது. உடலி 
லுள்ள கடைசி வளையம்‌ ஒவ்வொரு சமயத்திலும்‌ அதன 
உடலிலிருந்து வேறாகப்‌ பிரிந்து மனிதனின்‌ மலத்துடன்‌ 


அதிசயப்‌ புழு 45 


சேர்ந்து வெளியே வருகிறது. வெளிவந்தவுடன்‌ அவ்வளை 
யம்‌ சிறிது நேரம்‌ துடித்துக்கொண்டிருப்பதைக்‌ காண 
லாம்‌. 
நாடாப்‌ புழு இப்படி பல்லாயிரக்கணக்கான முட்டை 
மு வெளியிடுவானேன்‌? கோழி நாள்‌ ஒன்றுக்கு ஒரு 
முட்டை வீதம்‌ ஒரு தடவையில்‌ 5, ஃ0 
நாடாப்‌ புழு முட்டைகளுக்குமேல்‌ இடுவதிலலை. புறா 
ஆயிரக்கணக்‌ ்‌ ள்‌ 
கான முட்டைகள்‌ சம தீட்வைக்கு ப்‌ மூட்டைகளிடுகிறது. 
இடுவது ஏன்‌? இப்புழு மட்டும்‌ ஏன்‌ ஒரு வளையத்திற்குள்‌ 
ஆயிரக்கணக்கான முட்டைகளை 
அடைத்து அனுப்புகிறது? அவ்வளவு முட்டைகளும்‌ 
பொரிந்தால்‌ எவ்வளவு புழுக்களாகிவீடும்‌! ஒரு புழுவே 
மனிதனுக்கு இவ்வளவு தீமையை உண்டுபண்ணுமென்‌ 
ரல்‌, அத்தனை புழுக்களும்‌ மீண்டும்‌ வேறு வேறு மனிதர்‌ 
களைச்‌ சென்று பற்றிக்கொள்ளும்போது விளையும்‌ மொத்‌ 
தத்‌ தொல்லையை அளவிட முடியுமா? அதற்கிடையில்‌ 
அடுத்த வளையமும்‌ வெளி வந்து அதிலுள்ள முட்டை 
களும்‌ பொரிந்து புழுக்களாக மனித உடலைச்‌ சார்ந்து 
விட்டாலோ, சொலலவேண்டியதிலலை: இவவாறு ஒரு 
புழுவிலிருந்து கோடானுகோடிப்‌ புழுக்கள்‌ தோன்றி 
அவையனைத்தும்‌ மக்களைப்பற்றிக்கொள்ளத்‌ தொடங்கி 
னல்‌, மனித இனமே அழிந்து போகுமல்லவா? 
இதனை ஆராயும்போது, இயற்கையில்‌ அமைகீதிருக 
கும்‌ அரியதோர்‌ இரகசியத்தை காம்‌ உணர்ந்துகொள்ளக்‌ 
| கூடும்‌. காட்டிலே முயல்‌ வாழ்கிறது. அது 
ந டங்‌ மண்ணைத்‌ தோண்டி. வளை செய்து அதற்‌ 
குள்‌ பதுங்கி யிருக்கிறது. ஆகாரம்‌ தேடும்‌ 
பொருட்டு மட்டுமே வெளிவருகிறது. அது வெள்‌ வராதா 
என்று எத்தனையோ உயிர்கள்‌ பசியோடு காத்துக்கொண்‌ 
40 ருக்கின்றன. பூனை, வெருது, நரி, ஓராய்‌ முதலிய 


46 இயற்கையின்‌ விந்தை. 


பற்பல உயிர்கள்‌ அதற்கு எமகால தூதர்களாக 
இருக்கின்‌ றன. அவைகளும்‌, முயலை அக்ரெமத்‌ இனால்‌ 
அனாவசியமாகவா கொல்கின்றன? இல்லை. அவற்றின்‌ 
உணவு முயல்‌. முயல்‌ இன்றி அவற்றிற்கு உயிர்‌ வாழ 
முடியாது. முயல்‌ அகப்படாவிட்டால்‌ அவை பட்டினி. 
இடந்து இறந்து போக வேண்டியதுதான்‌. அப்படியானால்‌ 
அவற்றிற்கு இரையாகி மடியவேண்டும்‌ என்பது முயலின்‌: 
தலையெழுத்தா? அதுவும்‌ இல்லை. இக்கொலை வீலங்குகளி 
டம்‌ அகப்படாமல்‌ தப்பிப்‌ பிறைப்பதற்காக இயற்கை. 
அதற்குப்‌ பல செளகரியங்களைக்‌ கொடுத்திருக்கிறது. 
முயலுக்கு விரோதிகளை நனறுக மோப்பம்‌ அறியமுடியும்‌. 
மெல்லிய ஓசையையும்‌ அறிநதுகொள்வதற்கேற்ற. 
காதுகள்‌ அதற்கு அமைந்துள்ளன. குதித்துப்‌ பாய்வதற்‌. 
கேற்ற கால்களை அது பெற்றிருக்கிறது. இக்கருவிகளை த்‌. 
துணையாகக கொண்டு அது விரோ திகளிடமிருந்து தப்பிப்‌ 
பிழைக்க முயலுகிறது. மற்ற மிருகங்களும்‌ தம்‌ திறமை. 
யையும்‌ பலத்தையும்‌ காட்டி, அதை வேட்டையாடிப்‌. 
பிடித்துத்‌ இன்று, தமது உயிரைப்‌ பேணப்‌ பாடு படுின்‌ 
னை. இதனையே வாழ்க்கைப்‌ போராட்டம்‌ (Struggle 
for existence) என்று கூறுகிறார்கள்‌. வலியுடைய பிராணி 
வலி குறைந்த பிராணிகளை அடித்துத்‌ தின்பதுதான்‌ இயற்‌ 
கையின்‌ நியதியாகவுள்ளது. “பெரிய மீனுக்குச்‌ சிறிய 
மீன இரை' என்ற வழக்கும்‌ இவ்வுண்மையை விளக்க 
எழுந்ததேயாம்‌. பகுத்தறிவுடைய மனிதனீடத் தில்‌ காணப்‌ 
படும்‌ அறவுணர்ச்சிகள்‌ வேறு எந்த மிருகங்களிடமும்‌ 
காணப்படுவதில்லை. இயற்கையின்‌ இவ்வியல்பைப்‌ பார்த்‌. 
அத்தான்‌, 
மானைப்‌ படைத்த கையாலே 
வஞ்சப்புலியும்‌ படைத்திந்தக்‌ 
கானில்‌ வேட்டை காணுவமர்‌ 
கருண உடையர்‌ ஆவாரோ? 


அதிசயப்‌ புழு 47 


என்ற கருத்தில்‌ இறைவனைக்‌ குறித்துப்‌ பாரசீகப்‌ புலவர்‌ 
உமார்‌ பாடியிருக்கிறார்‌. 
வாழ்க்கைப்‌ போரில்‌ வலிகுறைந்த முயல்‌ அழிந்து 
போக வேண்டுவதாகவுள்ளது இப்படி அறிக்துகொண்டு 
போனால்‌, அதன்‌ வம்சமே அற்றுப்‌ போகாதா? இப்படி 
நிகழாமலிருப்பதற்காகவே இயற்கை அதன்‌ இனத்தை 
மிக விரைவாகவும்‌ அதிகமாகவும்‌ உற்பத்தி பண்ணிக்‌ 
கொண்டிருக்கிறது. பெண்‌ முயல்‌ ஒரு 
த்து த்தல்‌ தடவைக்கு 8 முதல்‌ 10 குட்டிகள்‌ வரை 
பண்ட்‌! ஈனுகிறது. அவை கருவாக இருக்கும்‌ 
போது தாயின்‌ வயிற்றில்‌ ஒரு மாதத்திற்‌ 
குள்‌ பூரண வளர்ச்சியைப்‌ பெற்று விடுகின்றன. இவ 
வாறு எந்த மிருகத்திற்கு அழிவு அதிகமோ, அது துரித 
மாகவும்‌ அதிகமாகவும்‌ தன்‌ இனத்தைப்‌ பெருக்குகிறது 
அது போலவே ஓட்டு உயிர்களுக்கும்‌ தாம்‌ சேர்ந்து வாழ்வ 
தற்குரிய பிற உயிர்களை அடைவதில்‌ கஷ்டமிருக்குமா 
னால்‌, அவை ஏராளமான முட்டைகளை உண்டுபண்ணு 
கன்‌ றன. ஆயிரக்கணக்கில்‌ முட்டை களிட்டால்‌, 
அவற்றுள்‌ சிலவற்றிற்கேனும்‌ தக்க பிராணிகளைச்‌ சார்ந்து 
வாழ, செளகரியம்‌ அமையாதா? என்பதுதான்‌ அதன்‌ 
நோக்கம்‌. இந்த உண்மையை அனுசரித்தே நாடாப்‌ புழுவும்‌ 
ஓவ்வொரு வளையத்திலும்‌ ஆயிரக்கணக்கான முட்டை 
களை உண்டுபண்ணி வெளியே அனுப்புகிறது. 
மேற்கூறியவற்றிலிருந்து காடாப்புழமுவிற்கு மனித 
உடலுக்குள்‌ சென்று சேர்வதற்குரிய வாய்ப்பு மிக அரு 
மையாகவே உள்ளதுஎன்று ஊகிக்கலாம்‌. 
ட ள்‌ இனி, மனிதனின்‌ மலத்தோடு வெளிவந்த 
குள்‌ செல்லுதல்‌ வளையத்திற்குள்ளிருஃகும்‌ முட்டைகளின்‌ 
கதி யாது என்பதை நோக்குவோம்‌ 
மலம்‌ வெயிலில்‌ இடந்து காய்ந்து உலர்க்து போகுமானால்‌, 


48 இயற்கையின்‌ விந்தை 


அதிலுள்ள முட்டைகள்‌ அழிந்துபோய்‌ விடும்‌. அவ்வா 
நின்றி ஏதேனும்‌ ஓர்‌ பன்றி அம்‌ மலத்தைத்‌ தின்பதற்கு 
நேர்ந்தால்‌, முட்டைகளை உள்ளிட்ட அவ்‌ வளையம்‌ அதன 
வயிற்றிற்குள்‌ செல்லுகிறது. அங்கே வளையம்‌ ஜீரண. 
மடைந்து முட்டைகள்‌ பொரிகன்றன. அப்போது. 
தோன்றும்‌ புழுக்கள்‌ பன்றியின்‌ வயிற்றிற்குள்‌ வியாபிக்‌, 
கின்றன. அவை நாடாப்‌ புழுவைப்‌ போலிருப்ப தில்லை. 
தானிய மணிகளைப்‌ போல உருண்டு சில முட்களை உடைய 
தாயிருக்கும்‌. இப்‌ புழுக்கள்‌ பன்றியின்‌ வயிற்றிறகுள்‌ 
ளிருந்து இரத்த ஓட்டத்திற்‌ கலந்து அதன்‌ தசைகளில்‌ 
வந்து தங்குகின்றன. 
பன்றியின்‌ தசைகளில்‌ அவை பல வருஷங்களாக 
இருந்துவரும்‌. எப்பொழுதாவது அப்பனறியை மனிதன்‌ 
3 கொன்று அதன்‌ இறைச்சியை நன்றாய்‌ 
வேகாத நிலைமையில்‌ தின்றால்‌, அப்‌ புழுக 
கள்‌ மனிதனின்‌ உடலிற்குள்‌ செல்லுகின்‌ 
றன. பன்றியைப்போல மாடுகளும்‌ நாடாப்புழுவை மணி 
தனிடம்‌ கொண்டு சேர்க்கும்‌ வாயிலாக உள்ளன. மனித 
உடலில்‌ அப்‌ புழுக்கள்‌ வளர்ந்து பழைய நாடாப்‌ புழுவின்‌ 
உருவத்தைப்‌ பெறுகின்றன. அப்‌ பன்றியை மனிதன்‌ 
கொன்று தின்னாமலிருந்துவிட்டாலோ அல்லது அதன்‌ 
இறைச்சியை ஈன்றாக வேகவைதீதுத்‌ இன்றாலோ அப்புழு 
வுக்கு மனித உடலிற்‌ போய்ச்சேருவதற்கு வழியே இல்லை. 
ஆகவே, எத்தனையோ தத்துத்‌ தடைகளை யெல்லாம்‌ தாண்‌ 
டூனால்தான்‌ அதற்கு மனிதனின்‌ உடலுக்குள்‌ புகுவதற்கு 
வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த வாய்ப்பின்‌ அருமையை 
எண்ணியே நாடாப்‌ புழு ஓவ்வொரு வளையத்தினுள்ளும்‌ 
ஆயிரக்கணக்கில்‌ முட்டைகளை உற்பத்தி செய்து வெளியே 
அனுப்புகிறது. இவவாறு தன இனத்தை அழியாமற்‌ 
பேணுவதிலுள்ள கஷ்டங்களை எண்ணியே நாடாப்‌ புழு 


மனித உடலில்‌ 
புழு செல்லுதல்‌ 


அதிசயப்‌ புழு 49 


ஐம்பொறிகளையும்‌, வயிறு, சுவாசப்பை முதலிய உறுப்‌ 
புக்களையும்‌ இல்லாமற்‌ செய்துவிட்டு, முட்டைகளை மட்டும்‌ 
உண்டுபண்ணுவ திலேயே நோக்கமாக இருக்கிறது. 


இப்‌ புழு ஒருவன்‌ உடலுக்குள்ளிருந்தால்‌ அவனது 
உடல்‌ நாளுக்குநாள்‌ மெலிந்து கொண்டே வரும்‌. அவனது 
மலத்தைச்‌ சோதித்தால்‌ மட்டுமே நோயின்‌ 
காரணத்தை உணாந்து கொள்ளக்‌ கூடும்‌. . 
பிறகு அப்புழுவை உடலிருந்து அகற்று 
வதற்கு டாக்டரிடம்‌ மருந்து சாப்பிட வேண்டும்‌. புழு 
வைச்‌ சிறிது சிறிதாக அகற்றினால்‌ போதாது. அவ்வாறு 
செய்தால்‌ அது மேலும்‌ மேலும்‌ வளர்ந்துகொண்டே. 
வரும்‌. அது தன்‌ தலையால்‌ சிறுகுடலைப்‌ பற்றியிருக்கும்‌ 
பிடிப்பு விடும்படி செய்யவேண்டும்‌. அப்பொழுது புழு 
வின்‌ உடல்‌ முழுவதும்‌ வெளிவந்துவிடும்‌. அதன்பின்‌, 
நோயாளியும்‌ உண்ட உணவு உடலோடு சேர்ந்து அழகும்‌ 
வலுவும்‌ பெறுவான்‌. 


புழுவை வெளியே 
அகற்றுதல்‌ 


SE ~DE 


4. புலால்‌ உண்ணும்‌ செடிகள்‌ 


தாவரங்கள்‌ காற்று, தண்ணீர்‌ இவற்றில்‌ அடங்கி 
யிருக்கும்‌ பொருள்களிலிருந்து மாப்பொருளை உண்டு. 
பண்ணுகின்றன என்றும்‌, பின்னர்‌ அதனோடு மண்ணி 
லிருக்து எடுத்த சில உப்புப்‌ பொருள்‌ 
களைக்‌ கலந்து புரதம்‌ என்னும்‌ வேறோர்‌ 
உணவைத்‌ தயார்‌ செய்கின்றன என்றும்‌ 
படித்தோம்‌ அல்லவா ? புரதப்‌ பொருளில்‌ நைட்ரேட்‌ 
(Nitrate) என்னும்‌ உப்பு அதிகமாக உள்ளது. வெளிக்‌ 
காற்றிலிருக்கும்‌ உப்பு வாயுவின்‌ (Nitrogen) அம்சமே 
அந்த நைட்ரேட்டில்‌ அடங்கியிருக்கிறது. உப்பு வாயு: 
தாவரங்களைச்‌ சூழ்ந்துள்ள காற்றில்‌ மிகுதியாகக்‌ காணப்‌: 
படுவதாயினும்‌, அவற்றிற்கு நேரில்‌ பயன்படுவதில்லை. 
அது நைட்ரேட்‌ உப்பாக மாறி, மண்ணில்‌ கலந்து, 
தண்ணீரில்‌ கரைந்து, வேர்‌ வழியாகத்‌ 
தாவரங்களுக்குள்ளே வரும்‌ போதுதான்‌ 
அதனைப்‌ பயன்படுத்தி, அவற்றிற்குப்‌ 
புரதத்தைத்‌ தயார்‌ செய்ய முடிகிறது. 

மாப்பொருளைப்‌ போலவே புரதமும்‌ உயிர்களின்‌ 
வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாதது. மாப்பொருள்‌ ஒரு 
வகையிலும்‌, புரதம்‌ வேறோர்‌ வகையிலும்‌, உயிர்களுக்கு 


தாவரங்கள்‌ தயா 
சிக்கும்‌ உணவு 


புரதத்தில்‌ நைட்‌ 
ரேட்‌ இருக்கிறது 


உபயோக மாகின்றன. மாப்பொருள்‌ உடலுக்குள்‌ 
ட்டையும்‌, சக்தியையும்‌ உண்டு பள்‌ 

மாப்பொருளின்‌ ய்‌ தி வ டு. ண ணு 

உபயோகம்‌ றிது. நமது உடல பாரனஹீற (Wah- 


ரenheit) உஷ்ணமானியின்‌ அளவுப்படி 
984 டிசிரி குட்டைப்‌ பெற்றிருக்றெது. சூடு இந்த. 


புலால்‌ உண்ணும்‌ செடிகள்‌ குதி ச 


அளவில்‌ இருக்கும்‌ போது உள்ளுறுப்புக்கள்‌ செவ்வை 
யாக இயங்கித்‌ தொழில்‌ செய்கன்றன. நாலைந்து 
டிகிரி கூடவோ, குறையவோ செய்தால்‌ அவ்வுறுப்‌ 
புக்களின்‌ இயக்கம்‌ நின்று மரணம்‌,உண்டாகிறது. உட 
லிற்குள்‌ சூடு தோன்றுவதற்குக்‌ காரணமாக இருப்பது 
மாப்பொருள்‌ உணவாகும்‌. அது நமது வயிற்றிற்குள்‌ 
சென்று ஜீரணமாக, பின்னர்‌ சுவாசிக்கும்‌ காற்றிலுள்ள 
பிராணவாயுவோடு கலக்கிறது. மாப்பொருள்‌ பிராண 
வாயுவில்‌ எரிகிறது என்றுதான்‌ இட்‌ நிகழ்ச்சியைக்‌ கூறு: 
வேண்டும்‌. 


ஒரு பொருள்‌ இயில்‌ எரியும்போது சூடும்‌ சக்தியும்‌. 
வெளிப்படுகின்றன என்பதை நாம்‌ அறிவோம்‌. அது. 
போலவே, மாப்பொருள்‌ நமது உடலிற்குள்‌ எரியும்‌. 
போதும்‌, சூடும்‌ சக்தியும்‌ வெளி வருகின்‌ 
றன. இந்தச்‌ சூடுதான்‌ உஷ்ணமானியில்‌ 
984 டிகரியாகக்‌ காணப்படுகிற து. இந்தச்‌ 
சூடு அதிகமாகக்‌ கூடுவதும்‌ குறைவதுமின்‌ றி, ஓரே அள 
வாக இருக்கும்படி. செய்வது இரத்தத்தின்‌ வேலைகளில்‌. 
ஒன்று. சூட்டோடு சேர்ந்து வெளியிடப்படும்‌ சக்‌ தியின்‌ 
உதவியால்தான்‌ நாம்‌ நடக்கிறோம்‌; ஓடுகிறோம்‌; தொழில்‌ 
செய்கிறோம்‌; இருதயம்‌, சுவாசப்பை,வயிறு முதலிய உள்‌ 
ளுறுப்புக்களும்‌ இயங்குகின்றன. தாவரங்களிலும்‌, 
வேர்‌ வழியாக உப்பையும்‌ தண்ணீரையும்‌ எடுத்தல்‌, 
அவற்றை மேல்‌ நோக்கி அனுப்புதல்‌, நீராவியை வெளி 
யிடுதல்‌ முதலிய பல தொழில்கள்‌ நிகழ்ந்துகொண்‌ டருக்‌ 
இன்றன. இவற்றிற்கெல்லாம்‌ சக்தி வேண்டுமல்லவா? 
தாவரங்கள்‌ பக்குவம்‌ செய்யும்‌ மாப்பொருள்‌ பிராண 
வாயுவோடு கலந்து எரியும்போது வெளிப்படும்‌ சக்திதான்‌ 
அச்செயல்களைச்‌ செய்வதற்குப்‌ பயன்படுகிறது. 


சூடும்‌ 
சக்இயும்‌ 


2 இயற்கையின்‌ விந்தை 


புரதப்பொருளிலிருந்தும்‌ சூடும்‌, சக்தியும்‌ வெளிவரக்‌ 
கூடும்‌. ஆயினும்‌, அதன்‌ முக்யெ. உபயோகம்‌ உடல்‌: 
வளாசசியை உண்டுபண்‌ ணுவதேயாம்‌. புதிய சிற்றறைகள்‌. 
கோன்றுவதன்‌ மூலமாகவே உடல்‌ வளர்ச்சியைப்‌ பெறு 
கிறது. புரதம்‌ புதிய அறைகள்‌ தோன்றுவதற்கு இன்றி 
யமையாததாக உள்ளது. உயிர்களில்‌ 
தட்ச ந்து விலங்குகள்‌ ஒரு கால எல்லைக்குமேல்‌ 
வளர்வதில்லை. தாவரங்களோ உயிருள்‌ 
ளளவும்‌ இலை, பூ, காய்‌, கனி முதலிய உறுப்புக்களை 
உண்டுபண்ணி வளர்ந்துகொண்டிருககின்றன. விலங்கு 
களுக்கு வளர்ச்சி நின்ற பிறகும்‌ புரதம்‌ வேண்டி யிருக்‌ 
கிறது. தொழில்‌ செய்யும்போது உடலிலுள்ள சில 
பகுதிகள்‌ தேய்ந்தும்‌, எரிந்தும்‌ அழிவெய்துகன்‌ றன: 
அவற்றை ஈடு செய்வதற்குப்‌ புதிய அறைகள்‌ தோன்று 
வது அவசியமாகும்‌. ஆதலால்‌ ஏந்த நிலையிலும்‌ உயீர்‌ 
களுக்குப்‌ புரதம்‌ தேவைப்படுகிறது. உணவில்‌ புரதத்தின்‌ 
அளவு குறையுமானால்‌ உடல வளர்ச்சி குன்றுகிறது. 


நமக்குப்‌ புரத உணவு இரண்டு வகையாகக்‌ கிடைக்‌ 
கிறது. தரவரங்களிலிருந்து இடைப்பது ஒரு வகை; 
விலங்குகளிலிருநீது உடைப்பது மற்றோர்‌ வசை. தாவரங்‌ 
களிலும்‌ அவரை, துவரை, பயறு, பருப்பு, 
தாவரப்‌ புரதம்‌ உழுந்து முதலிய விதைகளில்தான்‌ புரதம்‌ 
மிகுதியாக இருக்கிறது. அவ்விதைகளுக்‌ 
குள்‌ கருவாக அமைந்திருக்கும்‌ செடிகள்‌ வளர்ந்து பெரி 
தாவதற்குப்‌ புரதம்‌ இன்றியமையாதாதலால்‌, அது அவ்‌ 
விதைகளில்‌ மிகுதியாக வைக்கப்பட்டுள்ள து. புரதத்‌ 
தோடு சிறிதளவு மாப்பொருளும்‌ அவ்விதைகளில்‌ காணப்‌ 
படுகிறது. ஆயினும்‌, புரதம்‌ அதிகமாக இருப்பதால்‌. 
அவை புரத உணவென்றே கூறப்படுகின்றன. அவற்றை: 
நாம்‌ உண்ணும்போது அவற்றில்‌ அடங்கியிருக்கும்‌ புரதம்‌. 
-நமககுக கடைககிறது. 


புலால்‌ உண்ணும்‌ செடிகள்‌ 232 


விலங்குகளின்‌ மாமிசத்தில்‌ புரதம்‌ அதிகமாக உள்‌ 

ளது. அது தாவரத்திலிருந்து விலங்குக்கு வந்ததே; ஆயி 

னும்‌ விலங்குகளிலிருக்கும்‌ புரதம்‌ தாவரங்‌ 

விலங்குப்‌ புரதம்‌ களில்‌ இருப்பதைவிட வேறுபட்டிருக்‌. 

்‌ இறது. பாலும்‌ ஒரு புரதப்‌ பொருளே. 

அடு, மாடு. முதலிய விலங்குகளிலிருக்து கிடைப்பதால 

அதனையும்‌ மிருகச சார்புடையதென்றே கருத வேண்டும்‌.. 

சிறு குழந்தைகள்‌ தாயின்‌ பாலைக்‌ குடித்து வளருகிறுர்கள்‌. 

ஆடு, பசு இவற்றின்‌ பால்‌ சிறுவர்‌ முதல்‌ வயோ திகர்‌ வரை: 
யில்‌ அனைவருக்கும்‌ உபயோகமாகிறது. 


மாமிசத்தில்‌ புரதம்‌ மிகுதியாக இருப்பதால்‌, அதைச்‌: 
சிறிதளவு உண்ணும்போதே நமது தேவைக்குப்‌ போது: 
மான புரதம்‌ டைத்துவிடுகி றது. இவ: 
வுண்மை... மாமிசம்‌ உண்ணும்‌ பிராணி 
களான புலி கடுவாய்‌ முதலியவற்றின்‌ குட 
லின்‌ அமைப்பிலும்‌ வெளிப்படுகிறது. அவற்றின்‌ குடல்‌ 
இலை தழைகளை த்‌ தின்னும்‌ மான, மாடு முதலியவற்றின்‌ 
குடலை விடவும்‌ நீளம்‌ குறந்திருக்கிறது. மாமிசத்தில்‌ 
புரதத்தின்‌ அளவு அதிகமாக இருப்பதால்‌, குடல்‌ சற்றுக்‌ 
குட்டையாக இருந்தா லும்‌, போதிய சத்தைக்‌ கிரகித்துக. 
கொள்ள முடியும்‌ என்பதே இவ்‌ அமைப்பிற்குக்‌ காரண 
மாகும்‌. 


மாமிசத்தில்‌ 
புரதம்‌ அதிகம்‌ 


அளவில்‌ மட்டுமல்ல, குணத்திலும்‌ மிருகப்புரதமே 

சிறந்ததென்று உணவின்‌ இயல்பை ஆராய்ந்த அறிஞா 

கள்‌ கூறுவர்‌. உடல்‌ நலத்திற்கும்‌ வளர்ச்‌ 

ண்‌ ல பத இக்கும்‌ மிருகப்‌ புரதம்‌ இன்‌ நியமையாத 

"தென்பது அவர்கள்‌ கருத்து. தாவரப்‌ 

புரதத்தை மட்டும்‌ உண்பவர்கள்‌ பாலைப்‌ பருகுவதன்‌ 
மூலம்‌ அதிலுள்ள குறையைப்‌ போக்க முடியும்‌. 


இ இயற்கையின்‌ விந்தை 


மா, புரதம்‌ முதலிய உணவுப்‌ பொருள்களைத்‌ தாவ 
ரங்கள்‌ உண்டுபண்ணுவதும்‌, விலங்குகள்‌ தாவரங்களை தீ 
தின்று அப்பொருள்களைப்‌ பெற்று உயிர்‌ வாழ்வதும்‌ 
இயற்கையின்‌ நியதியாக அமைந்துள்‌ 
னம்‌ வத ளன. ஆனால்‌, இக்கியதிக்கு மாறுக விலங்‌ 
குகளைப்‌ பிடித்துத்‌ தின்று அவற்றின்‌ 
உடலிலிருக்கும்‌ புரதத்தை எடுத்துக்‌ கொள்ளுகிற சில 
விந்தைச்‌ செடிகளும்‌ இயற்கையில்‌ காணப்படுகன்றன. 
அச்‌ செடிகள்‌ கிறு விலங்குயிர்களை த்‌ தம்பால்‌ வசீகரித்து, 
அவை தம்மைச்‌ சார்ந்தவுடன்‌ பிடித்து, உடலைக்‌ கரைத்து, 
உறிஞ்சுகின்‌ றன. அதற்காகச்‌ சில விசேஷமான அமைப்‌ 
புக்களையும்‌ அவை பெற்றுள்ளன. 
வேடன்‌ வன விலங்குகளைப்‌ பிடிப்பதற்காகக்‌ காட்‌ 
பூல்‌ வலைகளையும்‌ பொறிகளையும்‌ வைத்து அவற்றிற்‌ 
குள்ளே அவ்‌ விலங்குகளுக்கு உணவாகும்‌ 
செடி பூச்சிகளை: பொருள்களை அமைத்து வைக்கிறான்‌. அப்‌ 
ண்பன்‌ பொருள்களைத்‌ தினனவேண்டு மென்ற 
ஆர்வத்தில்‌ விலங்குகள்‌ வலைக்குள்‌ சென்று அகப்பட்டுக்‌ 
கொள்ளுகின்றன. பூக்களும்‌ வண்டுகளை வசீகரிப்பதற் 
காக நல்ல மணம்‌, இனிய தேன்‌ முதலியவற்றைப்‌ பெற்‌ 
இருக்கின்றன. இவற்றைப்‌ போல, பூச்சிகளை வசிகரிப்‌ 
பதற்கான ஓர்‌ அமைப்பு புலால்‌ உண்ணும்‌ செடிகளிலும்‌ 
காணப்படுகிறது. 
நமது நாட்டில்‌ இரண்டு வகையான புலால்‌ உண்ணும்‌ 
செடிகள்‌ இருக்கின்றன. அவற்றுள்‌ ஒன்று பன்னீர்க 
குமிழ்‌ (80 வ.) என்று கூறப்படும்‌. இது குளிர்ந்த 
மலைப்‌ பிரதேசங்களில்‌ காணப்படு௰ற.து. 
பன்னீர்க்‌ குமிழம்‌ இந்தச்‌ செடி வட்ட வடிவ முடையதாய்‌, 
தரையோடு சேர்ந்‌ இருக்கும்‌. இலைகள்‌ சிறி 
யவை யபும்‌ ஒன்றோடொன்று நெருங்கித்‌ தண்டைப்பற்‌ 


புலால்‌ உண்ணும்‌ செடிகள்‌ Tore} 


நிக்‌ கொண்டுமிருக்கும்‌. மேலும்‌, அந்த இலைகள்‌ ஒன றன்‌ 
மேல்‌ ஒன்றாகப்‌ பொருந்தி மெத்தைபோல்‌ அமைந்துள்‌ 
ளன. இலைகளின்‌ நிறம்‌ இளஞ்‌ சிவப்பு. தண்டின்‌ 
நுனியிலிருந்து பூங்கொத்தின்‌ காம்பு புறப்பட்டு மேல்‌ 
நோக்கி வளருகிறது. அதல்‌ சிறிய பூக்கள்‌ பொருந்தி 
யுள்ளன. இச்‌ செடியில்‌ மிக விசேஷமான பாகம்‌ அதன்‌ 
இலையாகும்‌. அதிலிருந்து சிறிய ரோமங்கள்‌ புறப்பட்டு. 
வெளிப்புறமாக வளர்ந்திருக்கின்றன. ஓவவொரு ரோமத்‌ 
இன்‌ நுனியும்‌ சற்றுத்‌ தடித்திருக்கும்‌. அதற்குள்ளே 
ஒரு சுரப்பி (கோப) இருக்கிறது. அதிலிருந்து பசை 
போன்ற ஒரு திரவம்‌ வெளிவருகிறது. ரோமத்தின்‌ நுனி 
யில்‌ அத்‌ திரவம்‌ நீர்த்துளிபோலத்‌ தங்கி யிருப்பதைக 
காணலாம்‌. பார்ப்பவர்கள்‌ அதனைப்‌ பனித்துளி யென்றே 
கருதுவர்‌. ஏதேனும்‌ ஓர்‌ பூச்சி அந்த இலையின்மீது அமர்ந்‌ 

தால்‌ அத்‌ தரவம்‌ அதன்மீது ஒட்டிக்‌ 
பூச்சியைப்‌ கொள்ளுகிறது. அப்பொழுது பூச்சிக்கு 
பிடித்தல்‌ இலையைவிட்டு அகல முடியாது. அது 

தன்னை விடுவித்துக்கொள்ள அங்குயிங்‌ 
கும்‌ அசைந்து புரளும்போது திரவம்‌ அதன்‌ உடல்‌ முழு 
வதும்‌ தோய்ந்துவீடுகிறது. இதற்குள்‌ அப்‌ பூச்சியின்‌ 
அருகிலுள்ள எல்லா ரோமங்களும்‌ அதன்‌ பக்கமாக 
வளைந்து அதனை இறுகப்‌ பற்றிக்கொள்ளுகன் றன. 
ரோமத்திற்குள்ளே பூச்சி அகப்பட்டுக்‌ கொண்டதும்‌, 
அவற்றிலிருந்து பசை நீர்‌ முன்னிலும்‌ அதிகமாகச்‌ சுரக்‌ 
கிறது. அநீநீரில்‌ பூச்சியின்‌ உடலை ஜீரணிப்பதற்குதவும்‌ 
ஒரு திரவச்‌ சத்து (2706) உள்ளது. அது பூச்சியின்‌ 
உடலைக்‌ கரைக்கிறது: பூச்சியின்‌ கட்டியான காலும்‌ 
மேல்தோடும்‌ நீங்கலான மற்றப்‌ பாகங்கள்‌ அனைத்தும்‌ 
கரைந்துவிடுகின்றன. அந்தச்‌ சத்தை இலை உட்கொள்ளு 
கிறது. ஜீரண வேலை முற்றுப்பெற்றவுடன்‌ ரோமங்கள்‌ 
முன்போல நிமிர்ந்துவிடுகன்‌ றன. 


56 இயற்கையின்‌ விந்தை 


இரண்டாம்‌ வகைப்‌ புலால்‌ உண்ணும்‌ செடி தண்ணீ 

ரில்‌ வளருகிறது. அது பைதூக்கிப்‌ பாசி (Bladder ௭௦718) 
என்று பெயர்‌ பெறும்‌. நீர்‌ மிகுந்த சதுப்பு நிலங்களிலும்‌, 
நீரோடைகளிலும்‌, குளங்களிலும்‌ அது 

பைதூக்கிப்‌ பா காணப்படுகிறது. அதன்‌ இலைகள்‌ மிகச 
சறியவையாய்‌ தண்ணீருக்குள்‌ அமிழ்ந்து 

கிடக்கும்‌. அவ்விலைகளில்‌ சிறிய பைகள்‌ போன்ற உறுப்‌ 
புக்கள்‌ ' மிகுதியாகக காணப்படுகின்றன. இப்‌ பையின்‌ 
அமைப்பைப்‌ பூதக்கண்ணாடியின்‌ உதவியால்‌ தெளிவாகத்‌ 
தெரிந்து கொள்ளலாம்‌. ஓவ்வொரு பையும்‌ பூச்சிகளைப்‌ 
பிடிப்பதற்குரிய ஒவ்வோர்‌ பொறியாகும்‌. செடியை 
வெளியே எடுத்துப்‌ பார்த்தால்‌ அப்‌ பைகளுக்குள்ளே சிறு 
பூச்சிகளும்‌ தண்ணீரும்‌ இருப்பதைப்‌ பார்க்கலாம்‌. பை 
யின்‌ ஒரு பக்கத்தில்‌ சில ரோமங்கள்‌ நீண்டு வளர்ந்திருக்‌ 
கின்றன. பெரிய பூச்சிகள்‌ பொறியினருகே வந்து அதைச்‌ 
சிதைத்து விடாதபடி. அந்த ரோமங்கள்‌ பாதுகாக்கின்‌ றன. 


இனி, அப்பொறியின்‌ அமைப்பை நோக்குவோம்‌. 
எலிகளைப்‌ பிடிப்பதற்கு இரும்பு வலையால்‌ செய்யப்பட்ட 
ஒருவகைப்‌ பொறியை நீங்கள்‌ பார்த்‌ திருக்கலாம்‌. அதன்‌ 
ஒரு புறத்தில்‌ எலி உள்ளே நுழைவதற்‌ 

பையின்‌ அமைப்பு குறிய வாசல்‌ இருக்கும்‌. வாசலின்‌ அடியில்‌ 
ஒரு தகரத்தகடு இருக்கி றது. எலி அதன்‌ 

மேல்‌ கால்‌ வைத்ததும்‌ அது உள்ளே தாழ்ந்து எலியைப்‌ 
பொறிக்குள்‌ செல்லவிடுகிறது. எலி உள்ளே புகுந்தவுடன்‌ 
அத்‌ தகடு மேலே உயர்ந்து வாசலை அடைத்துகொள்ளும்‌. 
அதன பின்‌ எலிக்கு வெளியே வரமுடியாது. இத்தகைய: 
ஓர்‌ அமைப்பே மேற்கூறிய பையிலும்‌ காணப்படுகிறது. 
பையின்‌ வாசலினருகே உள்கோக்கித்‌ திறக்கும்‌ , ஓரு: 
கபாடம்‌ உள்ளது. அதன்‌ வெளிப்புறத்‌ தில்‌ மெனமை 
யான ரோமங்கள்‌ இருக்கின்றன, அவை மிக உணர்ச்சி 


புலால்‌ உண்ணும்‌ செடிகள்‌ 57. 


வாய்ந்தவை. பை காலியாக இருக்கும்போது, அவ்வுணர்ச்சி 
மிகவும்‌ சக்தி பெற்றிருக்கும்‌. ஏதேனும்‌ ஓர்‌ பூச்சி 
அதனை த்‌ தொடுவதானால்‌ கபாடம்‌ உடனே உட்புறமாகத்‌ 
திறக்கிறது. பூச்சி உள்ளே இழுத்துக்கொள்ளப்படு 
கிறது. பைக்குள்‌ சென்ற பூச்சிக்குப்‌ பின்னர்‌ வெளிவர 
முடியாது. பைக்குள்‌ சுரக்கும்‌ ஒரு வகை ஜீரண நீர்‌. 
பூச்சியின்‌ உடலைக கரைத்து விடுகிறது. 

அமெரிக்கா முதலிய நாடுகளில்‌ மற்றோர்‌ வகையான 
புலால்‌ உண்ணும்‌ செடி காணப்படுகிறது. அதனைக்‌ 
கிண்ணச்செடி (Pitcher. plant) என்று சொல்லலாம்‌. 

அதில்‌ பல இனங்கள்‌ உண்டு. சில செடி 
இண்ணச்செடி களில்‌ இலைகள்‌ நீண்டு, மாவிலைபோல்‌ 
இருககும்‌. அதன்‌ நுனியில்‌ கண்ணம்‌ 

போன்ற ஓர்‌ உறுப்பு இருக்கிறது. அதன வாய்‌ மேற்‌ 
புறமாகத்‌ திறந்திருக்கும்‌. வாயின்‌ அருகிலிருந்து சில 
ரோமங்கள்‌ தோன்றி, உட்புறமாக வளர்நீதுிருக்கின்‌ றன. 
கிண்ணத்தினுள்ளே பல சுரப்பிகள்‌ இருகனெறன. 
அவற்றிலிருந்து ஒரு வகைத்‌ இரவப்பொருள்‌ வெளிவந்து 
கிண்ண த்தினடியில்‌ தங்கியிருக்கும்‌. அத்திரவம்‌ பூச்சிகளை 
வசீகரிக்கிறது. ணெணத்திற்குள்‌ சென்ற பூச்சிகள்‌ 
வெளியே வராதபடி ரோமங்கள்‌ தடுத்துக்கொள்வதால 
அவை திரவத்திற்குள்‌ விழுந்து மடிகின்றன. அத்திரவம்‌ 
அவற்றின்‌ உடலைக்‌ கரைத்துவிடுகிறது. பூச்சிகள்‌ இவ்‌ 
வாறு செடிகளுக்கு உணவாகின்றன. 

புலால்‌ உண்ணும்‌ செடிகளுக்குப்‌ புலால்‌ இன்றி 
உயிர்‌ வாழ முடியாதோ என்று சிலர்‌ எண்ணுதல்‌ கூடும்‌. 
அது இல்லாமலும்‌ அவற்றிற்கு வாழ முடியும்‌. மற்றத்‌ 
தாவரங்களைப்‌ போல இயற்கையிலிருந்து உணவைத்‌ 
தீயார்‌ செய்துகொள்வதற்கு வேண்‌ டிய அமைப்புக்களையும்‌ 
அவை பெற்றிருக்கின்றன. ஆயினும்‌, பூச்சிகள்‌ மிகுதி 

4 


209 இயற்கையின்‌ விம்தை 


யாகக்‌ இடைக்கும்போது அவை மற்றக்‌ காலங்களை விட 
. வும்‌ செழுமையாக வளர்வதைக்‌ காண 
புலால்‌ இன்றியும்‌ வாம்‌. விலங்குயிர்கள்‌ கிடைக்குமாயின்‌ 
வாழ முடியும்‌ ள்‌ ச உட ட அணத. 

அவற்றைப்‌ பிடித்துத்‌ தின்பதற்கும்‌, 
கிடைக்காவிடின்‌ தம்‌ சொந்த முயற்சியால்‌ புரதத்தை 
உண்டுபண்ணிக்கொள்வதற்கும்‌ வேண்டிய தனித்தனி 
அமைப்புக்களை இச்செடிகள்‌ பெற்றிருப்பது $இயற்கை 
யின்‌ விந்தையேயாகும்‌. 


2. பிறவிப்‌ பண்பு 


“தாயைப்போல்‌ பிள்ளை”, 'மகனறிவு தந்தையறிவு” 
என்னும்‌ பழமொழிகள்‌ நம்மிடையே சாதாரணமாக 
வழங்கி வருகின்றன. குழந்தைகள்‌, பெற்றோர்களின்‌ ' 

அங்க அடையாளங்கள்‌, குணம்‌ செயல்கள்‌ 


வட அகியவற்றைப்‌ பெற்றிருக்கிறார்கள்‌ என்ற 
ஒத்திருத்தல்‌. உண்மையை இவை விளக்குகின்றன. 


குழந்தைகள்‌ தம்‌ பெற்றோர்களை. மட்டு 
மல்ல, பெற்றோர்களின்‌ பெற்றோர்களையும்‌, அவர்கள்‌ 
முன்னோர்களையும்‌ ஒத்திருப்பதுண்டு. மேன்மக்களிடம்‌ 
அமைந்ததுள்ள நற்பண்புகள்‌ அவர்கள்‌ சந்ததிகளிடம்‌ 
வழிவமியாகக்‌ காணப்படும்‌ என்ற உண்மையை வள்ளு 
வர்‌ முதலிய தொல்லாசிரியர்கள்‌ பல இடங்களில்‌ 
வற்புறுத்திக்‌ கூறியுள்ளார்கள்‌. 

நிலத்தில்‌ கடந்தமை கால்‌ காட்டும்‌; காட்டும்‌, 
குலத்தில்‌ பிறந்தார்‌ வாய்ச்‌ சொல்‌ 
என்னும்‌ குறள்‌ இக்கருத்தை உட்கொண்டு பாடப்பட்ட 
_.. தாகும்‌. 
சில குழந்தைகள்‌ தாய்தந்தையர்களுககு மாறான 

இயல்புகளைப்‌ பெற்றிருப்பதும்‌ நாம்‌ அறிந்ததே. நற்குண 

மும்‌ நல்லொழுக்கமும்‌ வாய்ந்த பெற்றோர்‌ 
a களுக்குத்‌ துஷ்டக்‌ குழந்தைகள்‌ பிறப்ப 
சனிக்கு 3" தும்‌, கொடிய இயல்புடைய பெற்றோர்‌ 
மாறுபடுதல்‌ களுக்கு: நற்குணமே உருவான சற்புத்திரர்‌ 

கள்‌ தோன்றுவதும்‌ அருமையாகக்‌ காணக்‌ 
கூடியவையே. “கள்ளி வயிற்றில்‌ அகில்‌ பிறக்கும்‌" 

lol Aa EXTENSION 






60 இயற்கையின்‌ விந்தை 


வாக்கியமும்‌, பிரகலாதன்‌ கதையும்‌ இவற்றை ஆதரிக 
கின்றன. 
இனி, உயரம்‌, நிறம்‌, அங்க அமைப்பு முதலிய உடற 
கூறுகளை கோக்குவோம்‌. சில குழந்தைகளைப்பார்த்த மாத்‌ 
இரத்திலேயே அவர்‌ இன்னாருடைய மக்கள்‌ என்று கூறி 
விடுகிறோம்‌. பெற்றோர்களின்‌ முகத்தோற்‌ 
உடற்‌ கூற்றில்‌ றம்‌ அவர்களிடம்‌ செவ்வையாகப்‌ பிரதி 
ன ராட்‌ பலிக்கிறது. சகோதர சகோதரிகளிடமும்‌ 
காணப்படுதல்‌ இந்த ஒப்புமை காணப்படுவதுண்டு. பாட்‌ 
டன்‌, பாட்டி முதலிய முன்னோர்களின்‌ 
முகச்சாயலையும்‌ சில குழந்தைகள்‌ பெற்றிருக்கின றனர்‌... 
இனி, பெற்றோரின்‌ அங்க அடையாளங்களில்‌ சிறிதேனும்‌ 
அமையப்பெருத குழந்தைகளும்‌ இருக்கின்‌ றனர்‌. 
இதுவரை கூறியனவெல்லாம்‌ ஒரே இனத்தைச்‌ 
சார்ந்த பெற்றோர்களுக்குத்‌ தோன்றிய குழந்தைகளைப்‌ 
பற்றியேயாம்‌. தாய்‌ தந்தையர்கள்‌ வெவ்வேறு இனத்‌ 
..... தைச்‌ சார்ந்தவர்களாக இருந்தால்‌, மேற்‌: 
ர ரா." சொன்ன வேற்றுமைகள்‌ மிக அதிகமாகத்‌ 
அதிகம்‌ தென்படுகின்றன. அமெரிக்காவில்‌ ஆங்‌ 
கிலேயர்‌ குடியேறி வாழத்தொடங்கிய 
போது, ஆப்பிரிக்காவிலிருந்து நீிரோவர்களை அங்கே 
கொண்டு சென்று, அடிமைகளாக நடத்தி வந்தனர்‌. 
நீகிரோவர்‌ கன்னங்கரேலென்ற நிறமும்‌, சுருண்ட 
தலைமுடியும்‌, பருத்த மூக்கும்‌, தடித்த உதடும்‌ வாய்ந்தவர்‌ 
கள்‌. அவர்களை அமெரிக்க வெள்ளைக்காரர்கள்‌ கொடு 
மையாக நடத்தி வந்ததும்‌, ஆபிரகாம்‌ லிங்கன்‌ அடிமை 
வழக்கத்தை அகற்றி, அவர்களுக்குப்‌ பூரண சுதந்திரம்‌ 
வழங்கியதும்‌ சரித்திர கிகழ்ச்ிசிகளாம்‌. கில ஆங்கிலேயர்‌ 
கள்‌ நீகிரோப்‌ பெண்களை மணந்தனர்‌. அதன்‌ காரண 
மாக ஈரினங்களும்‌ கலந்த ஒரு புதிய இனம்‌: கோன்‌ றலா 


பிறவிப்‌ பண்பு ௦.1 


யிற்று. அவ்வினத்தில்‌ சிலர்‌ ஆங்கிலேயர்களைப்‌ போன்‌ 
றும்‌, சிலர்‌ நீசிரோவர்ககாப்‌ போன்றும்‌, வேறு இலர்‌ 
அவ்விருவர்‌ பண்புகளைப்‌ பெற்றும்‌ காணப்படுகின்றனர்‌. 
குழந்தைகள்‌ இவ்வாறு உடலமைப்பிலும்‌, உள்ளப்‌ 
பண்பிலும்‌, பெற்றோர்களையும்‌ முன்னோர்களையும்‌ பற்பல 
அளவில்‌ ஓத்தும்‌, ஒவ்வாதும்‌ இருப்பதைச்‌ 
பிறவிப்‌ பண்புகள்‌ இத்‌ இக்கும்‌ போது, இவை சம்பந்தமாக 
அமைவகுல்‌ 
ய லடண்டயி எதேனும்‌ நியதியுண்டா? அல்லது 
இயற்கை தனக்குத்‌ தோன்றியபடியே 
ஒவ்வொரு சமயத்திலும்‌ ஒவ்வொரு விதமாகச்‌ சந்ததி 
களைப்‌ பிறப்பித்துக்‌ கொண்டிருக்கிறதா?--என்ற கேள்வி 
கள்‌ நம்‌ மனத்திற்குள்‌ எழுகின்றன. ப 
இப்பொருள்‌ பற்றி, சென்ற நூற்றாண்டில்‌ மேனாட்டு 
அறிஞர்‌ பலர்‌ பற்பல ஆராய்ச்சிகளை நிகழ்த்தினர்‌. 
அவருள்‌ மென்டல்‌ என்பவர்‌ மிகவும்‌ பிரசித்தி பெற்றவ 
ராவர்‌. இவ்வகை ஆராய்ச்சிககுரிய நெறி 
மென்டல்‌ களை முதன்‌ முதலில்‌ வகுத்து வெளியிட்‌ 
டவர்‌ அவரே. அவர்‌ ஆஸ்டிரியாவிற்குச்‌ 
சொந்தமான ஸைலீஷியா வில்‌ 1828-ம்‌ வருடம்‌ ஜுலை 
மாதம்‌ 22-ம்‌ நாள்‌ பிறந்தார்‌. அவர்‌ தந்தையார்‌ பெரிய 
பழத்தோட்டம்‌ ஓன்றை வைத்திருந்தார்‌. அங்கே அவர்‌ 
பல செடிகளை ஒன்றோடொன்று ஒட்டிச்சேர்த்து, சிறந்த 
கனிகளை த்தரும்‌ பு திய இனத்‌ தாவரங்களை உண்டுபண்‌ 
ணினார்‌. மென்டலின்‌ மனம்‌ அந்தச்‌ சோதனைகளில்‌ ஈடு 
பட்டது. 
இருபத்தைந்தாம்‌ வயதில்‌ அவர்‌ ஒரு மதகுருவாக நிய 
மனம்‌ பெற்றார்‌. பின்னர்‌, வீயன்னா சர்வகலாசாலையில 
இரண்டு வருடம்‌ படித்துத்‌ தேறினார்‌. அதன்பின்‌ பதி 
னைநீது வருடம்‌ ஆசிரியராக அமர்ந்து, மாணவர்களுடைய 
கன்மதுப்பையும்‌ பாராட்டுதலையும்‌ பெற்றார்‌. அவர்‌ தமது 


62 இயற்கையின்‌ விம்தை 


தேவாலயத்தோடு சேர்ந்திருந்த விசாலமான தோட்டத்தில்‌ 
பல செடி, கொடி, மரங்களை வளர்த்து, அவற்றில்‌ 
பிறவிப்‌ பண்பு பற்றிய பல சோதனைகளை நடத்திவந்தார்‌; 
அரிய ஆராய்ச்சிகளைச்‌ செய்து பல உண்மைகளை அறிந்‌ 
தார்‌. புகழையோ பதவியையோ விரும்பா 
மல்‌ அடக்கமாக ஆராய்ச்சிகளைச்‌ செய்து 
வந்ததால்‌ அவரைப்‌ பலரும்‌ அறிந்து 
கொள்ளவில்லை. புகழ்பெற்ற சார்ல்ஸ்‌ டார்வின்‌ அவர்‌ 
காலத்தில வாழ்ந்திருந்தும்‌, அவரைப்பற்றி அறியாமலே 
இருந்தார்‌. ஆனால்‌, டார்வின்‌ எழுதிய நூல்‌ வெளிவந்த 
தும்‌, மென்டல்‌ அதனை வாங்கிப்‌ படித்தார்‌. டார்வின்‌ 
கொள்கைகள்‌ அவருக்கு உடன்பாடாக இல்லை. அக்‌ 
கொள்கைகள்‌ பரிசோதனைகள்‌ மூலமாக நிரூபிக்கப்பட 
வேண்டும்‌ என்று எண்ணினார்‌. உண்மை காணவேண்டும்‌ 
எனற ஆர்வத்தில்‌ மென்டல்‌ தமது ஆராய்ச்சிகளை ஊக்‌ 
கததோடு தொடாந்து நடத்தினார்‌. அவரது ஆராய்ச்சிகள்‌ 
அவரைச்செடியைப்‌ பற்றியனவாக இருந்தன. எட்டு 
ஆண்டுகள்‌ தொடர்ச்சியாகப்‌ பரிசோதனைகள்‌ நடத்தித்‌ 
தமது அரிய முடிபுகளை 1866-ல்‌ வெளியிட்டார்‌. 


மென்டலின்‌ 
ஆராய்ச்சி 


மென்டல்‌ தம்‌ பரிசோதனைகளை அவரைச்‌ செடியில்‌ 
நடததியதற்குச்‌ சில முக்யெமான காரணங்கள்‌ உண்டு. 
அச்சோதனைகளை உயர்ந்த இன விலங்குகளிலோ மனிதர்‌ 
களிடமோ நடத்துவதில்‌ பல தடைகள்‌ 

அன்‌ இருந்தன. மக்கள்‌ இனத்தில்‌ ஒரு தலை 
சோதனைகள்‌ முறைக்கும்‌ அடுத்துவரும்‌ தலைமுறைக்கு 
மிடையே, பதினெட்டு அலலது இருபது 

வருடம்‌ இடையீடு அமைந்துள்ளது. ஆகவே, ஆராய்ச்சி 
யின்‌ முடிபுகளை மிகச்‌ சாவதானமாகவே அறியக்கூடும்‌. 
மேலும்‌ ஓரு ஆராய்ச்சியாளனின்‌ வாழ்காளில்‌ இரண்டோ 
மூன்றே தலைமுறைகளை மட்டுமே ஆராய்தல்‌ இயலும்‌, 


பிறவிப்‌ பண்பு 63 


அவற்றிலிருந்து ஒரு முடிபைக்‌ கண்டுகொள்ளுதல்‌ அரி 
தாகும்‌. அவரைச்‌ செடிகளோ குறைந்த ஆயுள்‌ உடை 
யவை. குறுகிய காலத்தில்‌ பல தலைமுறைகளை ஆராய்ந்து 
விடலாம்‌. மேலும்‌ ஒன்றிற்கொன்று மாறுபட்ட பல 
பண்புகள்‌ அதனிடம்‌ வெளிப்படையாகக்‌ காணப்படு 
கின றன. சில அவரைச்‌ செடிகள்‌ ஆறு அல்லது ஏழு 
அடி. உயரம்‌ வளருகின்றன; வேறு சில ஒரு அடிக்குமேல்‌ 
வளருவதில்லை. விதைகளிலும்‌ பல வேறுபாடுகள்‌ 
உள்ளன. சல உருண்டு மிருதுவாக இருக்கும்‌; சில 
வற்றின்‌ மேற்புறம்‌ சுருக்கு விழுந்திருக்கும்‌. மேல தொலி 
வெண்மையாகவோ, வேறு நிறங்களை யுடையதாகவோ 
இருப்பதும்‌ உண்டு. சில விதைகளில்‌ உள்ளிருக்கும்‌ 
பருப்பு, மஞ்சள்‌ நிறமாக இருக்கும்‌. சிலவற்றில்‌ அது 
பச்சையாக இருக்கும்‌. ஆகவே, தெளிவான வேறுபாடு. 
களையுடைய அவரைச்‌ செடிகள்‌ பரிசோதனைக்கு மிக 
ஏ றறவையாய்க கருதப்பட்டன. 


மெண்டல்‌ முதலில்‌ உயரமாக வளருகிற ஓர்‌ அவரைச்‌ 
செடியையும்‌, குட்டையாக வளருகிற மற்றொரு அவரைச்‌ 
செடியையும்‌ தம்‌ ஆராய்ச்சிக்குத்‌ தேர்ந்துகொண்டார்‌. 
இப்பண்புகள்‌ அச்செடிகளில்‌ மாறாமல்‌ 
டட நிரந்தரமாக அமைந்துள்ளனவா, அலலது 
ணன்‌ உழுது ஏதோ சில தனிப்பட்ட காரணங்களால்‌ 
சிலவற்‌ நில்மட்டும்‌ காணப்படுனெ றனவா, 
என்பதை முதலில்‌ நீர்ணயித்துக்‌ கொண்டார்‌. அந்தச்‌ 
செடிகள்‌ ஒவ்வொன்‌ றிலிருந்தும்‌ பலபு திய செடிகளை உண்டு 
பண்ணி, நாலைந்து தலைமுறைகளாக அவற்றின்‌ பண்பு, 
களைக்‌ கவனித்தார்‌. அவை யாதொரு வித்தியாசமுமின்‌ றி 
உயரமான அவரைச்‌ செடிகளையும்‌, குட்டையான அவ 
ரைச்‌ செடிகளையும்‌ முறையே உண்டுபண்ணின. 


6.4 இயற்கையின்‌ விந்தை 


இவ்வாறு அச்செடிகளின்‌ பூர்வோத்தரத்தை நன்கு 
தெரிது கொண்டபின்‌, மென்டல்‌ அவற்றைத்‌ தமது 
ஆராய்சசிக்கூடத்தில்‌ வேறாக வைத்துப்‌ பரிசோதனைகள்‌ 
நடத்தினார்‌. இருவகை அவரைச்‌ செடிகளின்‌ பூக்களி 
லிருந்தும்‌ மகரந்தத்தை (281/௯) தனித்‌ 
மகரந்தச்‌ தனியாகச்‌ சேகரித்தார்‌. பின்னர்‌ ஒரு 
சேர்க்கை உண்டு ல க - 
ன செடியிலிருந்து எடுத்த மகரந்தத்தை 
மற்றச்‌ செடியின்‌ பூவிலுள்ள சூல்‌ மூடி. 
யில்‌ (8110௩௨) இட்டுக்‌ கருத்தரிக்கச்‌ (fertilisation) 
செய்தார்‌. இவ்வாறு பரிசோதனை நடத்திய பூக்களில்‌ 
வேறு பூக்களிலுள்ள மகரந்தம்‌ வந்து விழாதபடி 
செயற்கைப்‌ பாதுகாப்புககளை அமைத்து வைத்தார்‌. 
கருத்தரித்து உண்டான விதைகளைப்‌ பக்குவமான நிலை 
யில சேகரித்துக்கொண்டார்‌. 


பரிசோதனைக்கு எடுத்துக்கொண்ட செடிகளில்‌ 
விதைகள்‌ தோன்றும்‌ செடியைத்‌ தாய்‌ என்றும்‌, மகரந்தப்‌ 
பொடிக்‌ குரிய செடியைத்‌ தந்தையென்றும்‌ கருதிக்கொள்‌ 
வோம்‌. அவற்றிலிருந்து உண்டான விதை 
ன்‌ ற்கும்‌ களும்‌, அவவிதைகள்‌ முளைத்து உண்டா 
களின்‌ பண்பு கும்‌ செடிகளும்‌ முதல்‌ தலைமுறையைச்‌ 
களில்‌ ஒன்று அப ன்‌ ச ச ச 
வெளிப்படுதல்‌ சார்நதனவாகும்‌. மெண்டல்‌ முதல்‌ தலை 
முறைககுரிய விதைகளை மூளைப்பித்துப்‌ 
பல செடிகளை உண்டுபண்ணினார்‌. நெட்டையும்‌ குட்டையு 
மான பெற்றோர்களிடமிருந்து தோன்றிய புதிய செடிகள்‌ 
அப்பெற்றோர்களின்‌ சராசரி உயரத்தைப்‌ பெற்றிருக்கக்‌ 
கூடுமென்று பலரும்‌ எதிர்பார்க்கலாம்‌. ஆனால்‌ சோதனை 
யி.ற கண்ட உண்மை, அதற்கு மாறாக இருந்தது. முதல்‌ 
தலைமுறையில்‌ எல்லாச்‌ செடிகளும்‌ உயரம்‌ மிக்கவையாக 
இருந்தன. மென்டல்‌ இந்த இயற்கை அதிசயத்தைக்‌ 
கண்டு வியப்பெய் தினார்‌. தாய்‌ தந்தையரில்‌ ஒன்‌ றன பண்பு 


பிறவிப்‌ பண்பு 65 


மட்டுமே முதல்‌ தலைமுறைச்‌ சந்ததிகளிடம்‌ தோன்றி 
யுள்ளது. மற்றொன்றின்‌ பண்பு காணப்படவில்லை. 
மெண்டல்‌ தமது ஆராய்ச்சியைத்‌ தொடர்ந்து நடத்தி 
னார்‌. முதல்‌ தலைமுறைச்‌ செடிகளின்‌ பூக்களில்‌, முன்‌ 
விவரித்ததைப்‌ போல மகரந்தச்‌ சேர்க்கையை (Polli- 
nation) உண்டுபண்ணிக்‌ கருத்தரிக்கச்‌ 
ர ர” செய்தார்‌. அதன்‌ பயனாகக்‌ கிடைத்த 
தலைமுறையில்‌ விதைகளை முளைப்பித்து இரண்டாம்‌ தலை 
வெளிப்படுதல்‌ முறைச்‌ செடிகளை உண்டுபண்ணினார்‌. 
அச்செடிகள்‌ முதல்‌ தலைமுறையிற போல 
எல்லாம்‌ நெட்டையாக இருக்கவில்லை. மொத்தத்தில 
நான்கில்‌ மூன்றுபாகம்‌ செடிகள்‌ நெட்டையாகவும்‌ மீதி 
ஒரு பாகம்‌ செடிகள்‌ குட்டையாகவும்‌ காணப்பட்டன. 
இதுவும்‌ மெண்டலுக்கு ஓர்‌ வியப்பை உண்டுபண்ணியது. 
முதல்‌ தலைமுறையில்‌ வெளிப்படாத குட்டைப்‌ பண்பு 
முற்றிலும்‌ மறைந்து போய்விட்டதென்றே அவர்‌ எண்ணி 
யிருந்தார்‌. ஆனால்‌, உண்மையில அது மறைந்து போகா 
மல்‌ இரண்டாம்‌ தலைமுறையில்‌ மீண்டும்‌ தோற்ற 
மெடுத்த து. | 
மென்டல்‌ இதனைக்‌ குறித்துச்‌ சிந்தித்தார்‌. தாய்‌ 
தந்தையருக்குரிய இரு வேறு பண்புகளில்‌, முதல்‌ தலை 
முறைச்‌ சந்ததிகளிடம்‌ ஒரு பண்பே வெளிப்படுகிறது. 
மற்றப்‌ பண்பு வெளிப்படாமல்‌ மறைந்‌ 


சக்தி மிக்க துள்ளது. வெளிப்படும்‌ பண்பினைச்‌ சகதி 
கவ்வ பிக்க பண்பென்றும்‌, மறைந்திருக்கும்‌ 
ன ஜா பண்பினைச்‌ சக்தி குறைந்த பண்பென்றும்‌ 


்‌ அறிந்தார்‌. இப்பண்புகளில்‌ ஓவ்வொன்‌ 
றும்‌ தாய்ச்‌ செடிக்குரியதாகவோ தந்தைச்‌ செடிக்குரிய 
தாகவோ அமையலாம்‌ என்பதையும்‌ தெரிந்துகொண்டார்‌. 
முதல்‌ தலைமுறைச்‌ சந்தானங்களில்‌ தாய்‌ தந்தையர்க்குரிய 


66 இயற்கையின்‌ விந்தை 


ஏதேனும்‌ ஓர்‌ பண்பு அமைவதும்‌ இயற்கையின்‌ நியதி 
களில்‌ ஒன்று என்றும்‌ உணர்ந்தார்‌. முதல்‌ தலைமுறையில்‌ 
மறைந்து கடந்த பண்பு இரண்டாம்‌ தலைமுறையில்‌ மீண்‌ 
டும்‌ வெளிப்படுகிறது. இதனால்‌ சக்தி குறைந்த பண்‌ பின்‌ 
அம்சம்‌ முதல்‌ தலைமுறைச்‌ செடிகளிலும்‌ அமைந்திருக்க 
வேண்டுமென்றும்‌, சக்தி குறைந்த காரணத்தால்‌ அது 
வெளிப்படாமல்‌ அடங்கியிருந்த தென்றும்‌ எண்ணினார்‌. 
மேலும்‌ சக்‌தி குறைந்ததும்‌ மிக்கதுமான 
பண்புகளனைத்தம்‌ பண்புகள்‌ அனைத்தும்‌ தனித்தனி ௮ம்சங 
ஜா... களாக ஒவ்வொரு தலைமுறையிலும்‌ ௧௬ 
வருதல்‌ விலே அமைந்து வருகின்றன வென்றும்‌, 
மறைந்த பண்புகள்‌ வெளிப்படுவதிலும்‌, 
மூன்று சக்தி மிகுந்த பண்புக்கு ஒரு சக்தி குறைந்த 
பண்பு என்ற நியதியை அனுசரித்தே தோனறுனெ றன 
என்றும்‌ தெளிவாக உணர்ந்து கொண்டார்‌. 
மென்டல்‌ பின்னர்‌, இரண்டாம்‌ தலைமுறைச்‌ செடி 
களில தம்‌ சோதனைகளைச்‌ செய்ய ஆரம்பித்தார்‌. முதலில்‌ 
நான்கில்‌ மூன்று பாகமான நெட்டைச்‌ செடிகளில்‌ அவற்‌ 
| மிற்குள்ளேயே மகரந்தச்‌ சேர்க்கையை 
டர்‌ உண்டுபண்ணி, சோதனைகள்‌ நடத்தினார்‌, 
றை அப்பொழுது, மூன்றில்‌ ஒரு பாகம்‌ நெட்‌ 
டைச்‌ செடிகளிலீருந்து தனி நெட்டைச்‌ 
செடிகள்‌ தோன்றின. ஏனைய இரண்டு பாகம்‌ நெட்டைச்‌ 
செடிகளிலிருந்து, நெட்டையும்‌ குட்டையுமான செடிகள்‌, 
மூன்று நெட்டைக்கு ஒரு குட்டை என்ற கணக்கில்‌ 
தோன்றின. இரண்டாம்‌ தலைமுறையிலுள்ள குட்டைச்‌ 
செடிகளில்‌ சோதனை நிகழ்த்தியபோது, யாவும்‌ குட்டைச்‌ 
செடிகளாகவே தோன்றின. இவ்வாறு தோன்‌ றியசெடிக 
ளனை த்தும்‌ மூன்றாம்‌ தலைமுறைக்குரியன. மேலே விவ 
ரித்த சோதனைகளின்‌ முடிபுகளைக கீழ்வரும்‌ பட்டிகையால்‌ 
உணரலாம்‌. 


பிறவிப்‌ பண்பு 67 





நெட்டை குட்டை 
| | 
| 
| | | | 
நெ தெ “கெ நெ (1-ம்‌ தலைமுறை) 
| படட 
| | | 


| 

நெ நெ கெ கு (செம்‌ தலைமுறை) 
| 
| 


| வி்‌ அடிட்படட 

(1 | Et 1111 
நெ௫ெ௫கெ௫நெ கு நெநெநெகுகு (8-ம்‌ தலைமுறை) 
இதனால்‌, சந்ததிகளிடம்‌ காணப்படும்‌ இயல்புகள்‌ 
கெறிமுறையின்‌ ரிச்‌ தோன்றுவனவல்ல என்றும்‌, ஆச்சரிய 
மான ஓர்‌ இயற்கை நியதி அவற்றிற்குள்‌ 


ன்‌ .. அமைந்து கடக்கிறது என்றும்‌ மென்டல்‌ 
து நகக்‌ தெளிவாக உணர்ந்துகொண்டார்‌. இச்‌ 


சோதனைகளையே அவரைச்‌ செடிகளில்‌ 
பலமுறை நிகழ்த்தினார்‌. அவை யாவற்றிலும்‌ முற்கூறிய 
முடிபுகளே காணப்பட்டன. 
பிறகு, மென்டல்‌ அவரை விதைகளின்‌ வடிவத்தைக்‌ 
குறித்துக்கொண்டு இச்சோதனையை மீண்டும்‌ நிகழ்த்தி 
னார்‌. அதன்‌ பின்‌ விதையின்‌ வடிவம்‌, பருப்பின்‌ நிறம்‌ 
ஆூய இரண்டு பண்புகளைக்‌ குறித்துக்கொண்டும்‌ சோத 
னைகள்‌ ஈடத்தினார்‌. அவை யாவற்றிலும்‌ முன விவரித்த 
முடிபுகளே காணப்பட்டன. பல பண்புகள்‌ கலக்கும்‌ 
போது மட்டும்‌, முடிபுகள்‌ சற்றுச்‌ சிக்கலாகத்‌ 
தோன்றின. 
மென்டல்‌ செய்த சோதனைகள்‌ பலவற்றிலும்‌ மேற்‌ 
கூறிய முடிபுகளே தென்பட்டன. ஆனால்‌, சிலவற்றில்‌ 


68 இயற்கையின்‌ விந்தை 


வேறான முடிபுகளும்‌ தெரியவந்தன. அந்திமந்தாரைச்‌ 
செடியில்‌ பல இனங்கள்‌ உண்டு. அவற்‌ 
அந்திமந்தாரைப்‌ றுள்‌ சல வெண்ணிறப்‌ பூக்களையும்‌, சில 
பூவில்‌ செய்த ட்‌ ட ட ள்‌ ்‌ இ 
சொ தனையும்‌ செந்நிறப்‌ பூக்கனயும்‌ உண்‌ டுபண்ணுகின 
முடிபும்‌ றன. மென்டல்‌ இந்த இரு செடிகளிலு 
. மூள்ள பூக்களில்‌ மகரந்தச்‌ சேர்க்கையை 
உண்டுபண்ணிச்‌ சோதனைகள்‌ நடத்தினார்‌. முதல்‌ தலை 
முறையில்‌ செடிகள்‌ சிவப்புக்கும்‌ வெண்மைக்கும்‌ இடைப்‌ 
பட்ட இளஞ்சிவப்பு நிறப்‌ பூக்களைப்‌ பெற்றிருந்தன. 
இதில சக்தி மிக்க பண்பென்றோ. சக்தி குறைந்த பண்‌ 
பென்றோே ஒன்றைக்‌ கூறுவதற்கில்லை. இரண்டு பண்பு 
களும்‌ ஒத்த சக்தியுடையனவாய்‌, சந்ததிகளில்‌ அமைந்‌ 
துள்ளன. இரண்டாம்‌ தலைமுறையில்‌ பிதா மகற்குரிய 
செந்கிறமும்‌ வெண்ணிறமும்‌ தனித்தனியாக மீண்டும்‌ 
புலப்படுகின்றன. அவை நாலில்‌ ஒரு பாகம்‌ சிவப்பு, ஒரு 
- பாகம்‌ வெண்மை, இரு பாகம்‌ இளஞ்சிவப்பு என்ற முறை 
யில்‌ காணப்படுகின்றன. பிற்‌ கூறிய இளஞ்சிவப்பு 
வர்ணப்‌ பூச்செடிகள்‌, ஒன்றாம்‌ தலைமுறையிலுள்ள தம்‌ 
பெற்றோர்களை ப்போல கலப்புத்‌ தன்மையைத்‌ தம்‌ சந்ததி 
களில்‌ வெளியிடுகின்‌ றன. 











சிவப்பு வெண்மை 
அ அடு பட | 
இளஞ்‌ i (1-ம்‌ தலைமுறை] 
| ட] | 
கி ற்‌ இ-௪ வெ (4-ம்‌ தலைமுறை ) 
| | இதி 
ழ்‌ இ-சி இ-9 வெ (8-ம்‌ தலைமுறை) 


பிறவிப்‌ பண்பு 69 


இவ்வாராய்ச்சிகளின்‌ பயனாக இயற்கையில்‌ மறை£க து 
கடக்கும்‌ பல உண்மைகளை மென்டல்‌ உணர்ந்துகொண் 
டார்‌. அவரைச்‌ செடியிலிருந்து அறியப்‌ 
பெற்றோரின்‌ படும்‌ நியதிகள்‌ தாவரம்‌, விலங்கு, மனி 
ரமப கவ்‌ தன்‌ ஆகிய அனை த்துயிர்க்கும்‌ உரியவாகும்‌. 
களில்‌ இறங்குதல்‌ 
சந்ததிகள்‌ பெற்றோர்களிடமிருக்தும்‌, 
மூதாதையர்களிடமிருந்தும்‌ பற்பல பண்புகளைப்‌ பெற்றுக 
கொள்ளுநிறொர்கள்‌ என்று கூறுவது முற்றிலும்‌ சரியல்ல; 
அப்பண்புகள்‌ சந்ததிகளிடம்‌ மீண்டும்‌ தோன்றுகின்‌ றன 
என்பதே நேரிதாகும்‌. 


பெற்றோர்களிடம்‌ அமைந்துள்ள பண்புகள்‌ ஒன்‌ 

றுக்கொன்று தொடர்பில்லாத முறையில்‌ தனித்தனியாக 

நடந்துகொள்ளுகின்‌ றன. உதாரணமாக, 

பண்புகள்‌ ஒரு செடியில்‌ உயரமாக வளரும்‌ பண்பும்‌, 

வ ர்வினிக்‌ பூ மஞ்சளாக இருக்கும்‌ பண்பும்‌ அமைந்‌ 

காணுதல்‌ திருந்தால்‌ அதன்‌ சந்ததிகளில உயரமாக 

வளரும்‌ பண்பு மட்டுமே வெளிப்படுகிறது. 

மஞ்சள்‌ நிறப்‌ பூவைத்‌ தோற்றுவிக்கும்‌ பண்பு மறைந்து 
கொள்ளுகிறது. ப 


பெற்றோர்களிடமுள்ள பண்புகள்‌ சந்தானங்களில்‌ 
வெளிப்படும்‌ முறையை நோக்கினால்‌ அவ்விரு பெற்றோர்‌ 
களிடமுள்ள பண்புகள்‌ அனைத்தையும்‌ 


அண்ட ணன ஒன்றாகக்கலந்து விரவி, பின்னர்‌ அவற்றை: 
பண்புகள்‌ ஜா 

கொருப்பான , இரண்டு முதலிய பல பண்புக க. 
அமைதல்‌ கொண்ட தொகுப்பாக எத்தனை வகையில்‌ 


பிரிக்க முடியுமோ அத்தனை வகையிலும்‌ 
பிரித்து அமைக்கப்பட்டுள்ளதாகத்‌ தோன்றுகிறது. 


இரண்டாம்‌ தலைமுழைச்‌ சந்தானங்களில்‌ பெற்றோர்‌ 
களின்‌ பண்புகள்‌ வெளிப்பட்டும்‌, மறைந்தும்‌, கலநீதும்‌. 


70 இயற்கையின்‌ விந்தை 


வெவ்வேறு வகையாகக்‌ காணப்படினும்‌, அவை ஓவ்‌ 
வொன்‌ நினுள்ளும்‌ அப்பெற்றோர்களின்‌ பண்புகள்‌ யாவும்‌ 
தனித்தனியாக அமைந்துள்ளன. இளஞ்‌ சிவப்பு நிற 
முள்ள அந்திமந்தாரைப்‌ பூவினுள்‌ அடுத்த தலைமுறையில்‌ 
வெண்ணிறப்‌ பூக்களையோ செந்டிறப்‌ பூக்களையோ உண்டு 
பண்ணுவதற்கு வேண்டிய அம்சங்கள்‌ அதன்‌ பெற்றோர்‌ 
களிடமிருந்து இறங்கி அமைந்துள்ளன. 


பிறவிப்‌ பண்புகள்‌ பெற்றோர்களிடமிருந்து சந்தா 
னங்களில்‌ எங்ஙனம்‌ இறங்குகின்றன? இதைக்‌ குறித்து 
அறிஞர்கள்‌ கூறுவது சிர்இத்ததற்குரியது. ஒவ்வொரு 
உயிர்ப்‌ பொருளின்‌ உடலிலும்‌ ஓன்று 
பிறவிப்பண்பு முதல்‌ கோடிக்கணக்கான சிற்றறைகள்‌ 
வளவன்‌ இருக்கின்றன என்றும்‌, ஒவ்வொரு ஒற்‌ 
இறங்குதல்‌ மறையினுள்ளும்‌ உட்கரு என்னும்‌ ஓர்‌ 
முக்கியமான பாகம்‌ இருக்கிறதெ.ன்றும்‌ 
முன்னே கற்றோமல்லவா? அந்த உட்கருவுக்குள்ளே மிக 
நுண்ணியவான சில பொருள்கள்‌ அமைந்திருக்கன்‌ றன. 
பூதக்‌ கண்ணாடியின்‌ உதவியால பார்த்தாலும்‌ புலப்படுவ 
தில்லை. அவை ஜீன்‌ (கோச) என்று கூறப்படுகின்‌ றன. 
அவற்றின்‌ வாயிலாகவே பிறவிப்‌ பண்புகள்‌ சந்தான ங்‌ 
களில்‌ இறங்குகின்றன: ஜீன்‌ ஓவ்வொரு பண்புக்கும்‌ ஓவ்‌ 
வொன்று வீதம்‌ இருக்கும்‌. அவரைச்‌ செடியில்‌ உருண்டை 
விதையும்‌ பச்சைப்‌ பருப்பும்‌ தோன்றுவதற்கு அவ்வவற்‌ 
றிற்குரிய தனித்தனி ஜீன்கள்‌ அச்செடியில்‌ அமைந்‌ 
இருப்பதே காரணம்‌. 


ஒரு அவரைச்‌ செடியின்‌ உட்கருவுக்குள்‌ நெட்டைப்‌ 
பண்புக்குரிய ஜீன்கள்‌ இரண்டு காணப்படும்‌; அல்லது 
குட்டைக்குரிய ஜீன்கள்‌ இரண்டு இருக்கும்‌; நெட்டைக்‌ 
குரியது ஒன்றும்‌, குட்டைக்குரியது ஒன்றும்‌ அமைந்திருப்‌ 


பிறவிப்‌ பண்பு த. 


பதும்‌ உண்டு. இரண்டு ஜீன்களும்‌ நெட்டைப்‌ பண்புக்‌ 
குரியவாக இருந்தால்‌ அச்செடி நெட்டையாக வளரும்‌, 

இரண்டு ஜீனகளும்‌ குட்டைப்‌ பண்புக்‌ 
வனில்பவேகம்‌ குரியவாக இருந்தால்‌ அச்செடி குட்டை 
கும்‌ மறைந்திருப்ப யாக இருககும்‌. அவவா றன றி ஒரு ஜீன்‌ 
அடம்‌, ந்து நெட்டை.ப்‌ பண்புக்குரியதும்‌ மற்றொரு 

ஜீன்‌ குட்டைப்‌ பண்புக்குரியதுமாக இருக்‌ 
தால்‌ அச்செடி சக்தியுடைய நெட்டைப்‌ பண்டைப்‌ பெற்று 
உயரமாக வளரும்‌, 


ஜீனின்‌ வேறோர்‌ முக்கியமான தன்மை யாதெனின்‌, 
ஒரு ஜீன்‌ ஒரு பண்பின்‌ வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, பலவேறு 
பண்புகளின்‌ அமைப்புக்கும்‌ காரணமாக இருக்கிறது. 
உதாரணமாக, அவரைப்‌ பூவின்‌ நிறத்தை நிர்ணயிக்கும்‌ 
ஒரு ஜீன்‌ அவரைக்காயின்‌ நிறம்‌, விதையின்‌ வடிவம்‌, 
விதைத்தொலியின்‌ நிறம்‌ முதலியவற்றையும்‌ ஓரளவு 
கிச்சயிக்கிறது. இதிலிருந்து ஒரு பண்பு ஒரு ஜீனால்‌ 
மட்டும்‌ உருவாவதில்லை; பல ஜீன்களின்‌ தூண்டுதலால்‌ 
வரையறுக்கப்படுகிறது என்று உணரலாம்‌. அவரைப்‌ 
பூவின்‌ நிறம்‌ மூன்று ஜோடி ஜீன்களால வரையறுக்கப்‌ 
படுகிறது என்று கண்டக்கிறார்கள்‌. 


உடலமைப்பும்‌ உள்ளத்தின்‌ பண்பும்‌ ஜீன்களால்‌ 

மட்டும்‌ நிர்ணயிக்கப்படுவ தில்லை. ஜீன ஓவ்வொரு பண்பும்‌ 

வெளிப்படுவதற்குரிய "சக்தியை அளிக்‌ 

சூழ்நிலை கிறது. அனால்‌, அச்சக தியால்‌ பண்பு எந்த 

அளவிற்கு வளர்ச்சியடைகிற தென்பது 

உயிரினங்கள்‌ வாழ்கிற சூழ்நிலையைப்‌ பொறுத்துள்ள து. 

தாவரம்‌ பிராணி என்பனவற்றின்‌ இயல்புகள்‌ அனைத்தும்‌ 

பிறவிப்‌ பண்பு, சூழ்கிலை என்ற இரண்டு காரணங்களால்‌ 
அமைவனவாகும. 


722 இயற்கையின்‌ விம்தை. 


தேக்குமரம்‌ உயரமாக வளரும்‌ இயல்பினது. அவ்‌ 
வாறு வளர்வதற்குக்‌ காரணமான ஜீன்‌ அதன்‌ கருவிலே 
அமைந்துள்ளது. ஆயினும்‌ ஒரு சிறிய தொட்டிக்குள்‌ 
ஒரு தேக்கின்‌ கன்றை வளர்த்துவந்தால்‌ 
சூழ்நிலையால்‌ அதன்‌ வேர்கள்‌ பரந்து வளர்வதற்கிட. 
இதனை பெட்‌ மில்லாமையால்‌ பல வருடங்கள்‌ சென்ரு 
டைப்‌ பண்பு த 
குன்றுதல்‌ லும்‌ அது ஓரு சிறிய செடி போலவே: 
காணப்படும்‌. சூழ்நிலை அனுகூலமாக 
இல்லாததால்‌ இயற்கையிலமைந்த அதன்‌ வளர்ச்சிப்பண்‌ பு: 
ஓடுங்கிப்போகிறது, ஆயினும்‌, அதன்‌ கருவில்‌ கெட்டை 
யாக வளரும்‌ சக்தி அமைந்தே இருக்கிறது. அதிலிருந்து. 
உண்டாகும்‌ விதைகளைத்‌ தக்க சூழ்நிலைகளில்‌ வளர்த்‌ 
தால்‌ அவை உயர்ந்த தேக்கு மரங்களாக வளருகின்‌ றன. 
உயிர்கள்‌ வாழும்‌ சூழ்நிலை ஒன்றைப்போல மற்‌: 
றென்று இருப்பதில்லை. அவற்றிற்குள்‌ சிறிதும்‌ பெரிது 
மான வேறுபாடுகள்‌ காணப்படுகின்‌ றன. 
சூழ்நிலை பெற்றோர்கள்‌ வாழும்‌ சூழ்மிலைக்கு மாறான 
நன்ன வத்த ஒரு சூழ்நிலையில்‌ சந்தானங்கள்‌ வாழ கேர்ஈ 
மாறுதல்கள்‌ தால்‌ அவற்றின்‌ அமைப்பில்‌ சில மாறு 
பாடுகள்‌ தோன்றுகின்றன. இம்‌ மாறு 
பாடுகள்‌ பெரும்பா லும்‌ சிறியவையாயும்‌ அற்ப விஷயங்‌ 
கள்‌ பற்றியவையாயும்‌ இருக்கும்‌. முக்கியமான பண்பு 
களில்‌ வேற்றுமை தோன்றுவதில்லை. ஆதலால்‌ இம்‌ 
மாறுதல்கள்‌ அந்தத்‌ தலைமுறையில்‌ மட்டும்‌ காணப்பட்‌ 
டுப்‌ பின்னர்‌ அழிந்துவிடுகின்றன; பின்‌ சந்ததிகளில்‌ 
இறங்குவ தில்லை. சில சமயங்களில்‌ சூழ்நிலை வேறுபாட்‌ 
டின்‌ மிகுதியால்‌ மேற்கூறிய மாறுதல்கள்‌ மிக அதிகமாக. 
அமைந்து விடுவதும்‌ உண்டு. 
அபூர்வமாகச்‌ சில வேளைகளில்‌ சூழ்நிலை வேறுபாட்‌ 
டால்‌ ஏற்படும்‌ மாறுதல்கள்‌ பிறவிப்‌ பண்புகளைப்‌ போல்‌ 


பிறவிப்‌ பண்பு 73 


சந்ததிகளிடம்‌ இறங்குவதுமுண்டு. அப்போது பெற்‌ 
"றேர்களுக்கு முற்றிலும்‌ வேறான புதியஇனத்‌ தாவரங்‌ 

களும்‌, விலங்குகளும்‌ தோன்றுகின்றன. 
சூழ்நிலையில்‌ ஏற்‌ இந்த இயல்பைக்‌ குறிக்கொண்டும்‌ அறி 
என ர ல்‌ ஞர்கள்‌ உயிரினங்களை ஆராய்ந்துள்ள 
அமைதல்‌ ” னர்‌. சில செடிகள்‌ சிவப்புஅல்லது வெண்‌ 

ணிறப்‌ பூக்களை உண்டுபண்ணும்‌ இயம்‌ 
கையுடையவாய்‌ இருந்தன. அவற்றிலிருந்து சூழ்நிலை மாற்‌ 
மத்தால்‌ ஒருமுறை வெண்ணிறப்‌ பூக்கள்‌ ; தோன்றின. 
ஆனால்‌, அப்‌ பண்பு மறைக்துபோகாமல்‌ அவற்றில்‌ 
நிலைத்துவிட்டது; சந்ததிகளிடமும்‌ இறங்க அரம்பித்தது. 
பின்னர்‌ அச்சந்ததிகள்‌ ஒரு தணி இனமாகப்‌ பெருகத்‌ 
தகொடங்னெ. 


ஒரு செடியிலேயே பல இனங்கள்‌ இருப்பதற்கும்‌ 
இதுவே காரணம்‌. கெற்செடியில எத்தனையோ இனங்‌ 
கள்‌ இருக்கின்றன. இவை மேற்கூறியவாறு ஒரே இனத்தி 
லிருந்து தோன்‌ றியிருககக்‌ கூடும்‌. முதலில்‌ 


அரு அடவி தோன்றிய சந்தானங்கள்‌, சூழ்நிலைமாற்‌ 

பல இனம்‌ ர த ன்‌ த்‌ 
மாறுபாடுகளா ப 

தோன்றுதல்‌ றம்‌ காரணமாகப பறபல மாறுபாடு 


பெற்று, பின்னர்‌ அம்மாறுபாடுகள்‌ நிலை 
யாக அமைந்துவிட, அவை வெவ்வேறு இனங்களாகப்‌ 
பிரிந்‌ திருக்கவேண்டும்‌. அதன்பின்‌ அவற்‌ றிற்குள்ளே 
இயற்கையின்‌ துணையால்‌ மகரந்த மாற்றங்கள்‌ நிகழ்ந்து, 
பற்பல பண்புகளும்‌ ஒவ்வொரு வகையாகக்கலந்த பல 
கலவையினங்களாகத்‌ தோன்றியவாதல்‌ வேண்டும்‌. 


சூழ்நிலையால்‌ தோன்றும்‌ மாறுதல்கள்‌ எந்த அள 
விற்கு ஏற்படுகின்றன என்பதைச்‌ சில சோதனைகள்‌ 
மூலம்‌ நிரூபித் இருக்கிறார்கள்‌. சில செயற்கைச்‌ சூழ்கிலைக 
ளின்‌ தூண்டுதலால்‌ செடி, விலங்கு இவற்றின்‌ உட்கருவி 
க்‌ 


74 இயற்கையின்‌ விந்தை 


லமைந்த ஜீன்களே வேறுபட்டுப்‌ போகின்றன. பிறவிப்‌ 
பண்யையும்‌ மாற்றி விடுகிற சக்தி கூழ்நிலைககு அமைக்‌ 
துள்ளதென்பது இதனால்‌ தெளிவாகிறது. 


பிறவிப்‌ பிறவிப்பண்புகளையும்‌, சூழ்நிலையின்‌ சக்தி 
பண்பைச்‌ உ க ௪ ஓ ௪ 3 
சூழ்நிலை யையும்‌ அறிந்து, அவற்றைத்‌ தககவாறு 
மாற்றுதல்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌, உடலமைப்பி 


லும்‌ உள்ளப்‌ பண்பாட்டிலும்‌ சிறந்த 
சந்ததிகளைத்‌ தோற்றுவித்தல்‌ இயலும்‌. விஞ்ஞானி 
களில்‌ சிலர்‌ இத்‌ துறையில்‌ அரிய அஆஅராய்ச்சிகளைச்‌ 
செய்து வருகிறார்கள்‌. அவற்றின்‌ விளைவுகள்‌ நமக்கு நன 
மையைப்‌ பயக்குமென்று உறுதியாக நம்பலாம்‌. 


0. காற்று 


இயற்கையைக்‌ கூர்கது கோக்கனால்‌ அதனுள்‌ பல 
சக்திகள்‌ அடங்கியிருப்பதை உணரலாம்‌. இறைவன்‌ 
சக தியோடு கூடி விளங்குவதாகச்‌ சமயவா திகள்‌ கூறுவதும்‌ 
இதனை நோக்கியே போலும்‌. ஒளி, சூடு ஆகிய சக்திகளின்‌ 
இருப்பிடமாகச்‌ சூரியன்‌ விளங்குகிறது. 
இயற்கைச்‌ பஞ்ச பூதங்களின்‌ ஆற்றலும்‌ அளவீட 
சக்திகளில்‌ 2 i 
காற்று முடியாததே, அவற்றுள்‌ ஒன்றான தண்‌ 
கட்புலனாகாதது ணீருக்குப்‌ பெரிய இயந்திரங்களை இயங்க 
வைப்பதும்‌, மின்சாரத்தைத்‌ தோற்றுவிப்‌ 
பதும்‌, ஆவியாகும்‌ நிலையில்‌ ரயில்‌ முதலிய வாகனங்களை 
ஓடச்செய்வதுமான ஆற்றல உண்டு எனபதை நீங்கள்‌ 
அறிவீர்கள்‌. அதனுள்‌ அடங்கியிருக்கும்‌ ஐலவாயுவை 
உபயோகித்துச்‌ செய்யப்படும்‌ குண்டுகள்‌, அணுக்குண்டு 
களை விடவும்‌ பயங்கரமானவை என்று கூறுகிறார்கள்‌. 
தண்ணீர்‌ திடம்‌, திரவம்‌, வாயு என்னும்‌ மூன்று நிலைகளி 
லும்‌ நம்‌ கண்களுக்குப்‌ புலப்படுகிறது. அவ்வாறு வெளிப்‌ 
படத்‌ தோன்றாமல்‌ மறைந்திருக்கும்‌ ஓர்‌ சக தியின்‌ நிலையமே 
காற்று என்பது. 
காற்றில்‌ பல வாயுக்கள்‌ கலந்துள்ளன. அவற்றுள்‌ 
பிராணவாயு, உப்புவாயு, கரியமிலவாயு 
அரிய வாயுக்கள்‌ என்பன நாம்‌ அறிந்தனவே. அவற்றோடு 
அர்கன்‌ (ரஜ), நியோன்‌ (Neon), 
ஓஸோன்‌ (02௦168) முதலிய அரிய வாயுக்களும்‌ காணப்‌ 
படுகின்‌ றன. 
காற்று ஒரு ஜாடிக்குள்ளிருந்தால்‌ அதன்‌ உட்பாகம்‌ 
முழுவதிலும்‌ பரவியிருக்கும்‌. இந்காளில்‌ காற்றை ஓரிடத்‌ 


76 இயற்கையின்‌ விந்தை 


இற்குள்‌ செலுத்துவதற்கும்‌, வெளியே அகற்றுவதற்கும்‌ 
பம்புகள்‌ எனப்படும்‌ கருவிகளைக்‌ கண்டு பிடித்திருக்கன்‌ 
றனர்‌. ஒரு பம்பின்‌ உதவியால்‌ ஜாடிக்குள்‌ ளிருக்கும்‌ 

காற்றின்‌ ஒரு பகுதியை அகற்றிவிட்டால்‌, 
மாத்து ப... மீதியிருக்கும்‌ காற்று அந்த தாடி முழு 
fh லும்‌ வியாபித் திருக்கும்‌. இவவியலட்‌/ 

திடப்‌ பொருள்களுக்கோ, திரவப்‌ பொருள்‌ 
களுக்கோ இல்லை. ஜாடிக்குள்‌ சர்க்கரையோ தண்ணீரோ 
இருந்தால்‌ அதில்‌ ஒரு பகுதியை வெளியே எடுக்கும்போது 
மீதியுள்ள பாகம்‌ ஜாடியின்‌ அடிப்பககத்தில்‌ இருக்கும்‌; 
மேற்பக்கத்தில்‌ காணப்படுவதில்லை. ஆனால்‌ காற்றோ, 
எவ்வளவு கொஞ்சமாக இருந்தாலும்‌ விரிந்து ஜாடி முழு 
வதும்‌ வீயாபித்துக்கொள்ளும்‌." இதன்‌ காரணம்‌ காற்றி 
லுள்ள அணுக்கள்‌ ஒன்றோடொன்று சேர்நது கெருக்க 
மாக- இல்லாததேயாம்‌. ஜாடியிலிருக்து பம்பின்‌ உதவி 
யால்‌ காற்றை அகற்றும்போது, அதற்குள்‌ காறுறே இல்‌ 
லாதபடி. செய்துவிடுவது சாத்தியமல்ல. காற்றைக்‌ கொஞ்‌ 
சங்கொஞ்சமாக வெளியே அகற்றும்போது, உள்ளே 
அதன செறிவு குறைந்துகொண்டு வரும்‌. 


காற்று உலகைச்‌ சுற்றி ஒரு போர்வைபோல அமைந்‌ 
துள்ளது. சுமார்‌ 200 மைல உயரத்திற்கு அது பூமியைச்‌ 
சூழ்ந்து கொண்டிருப்பதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. விமானங 
கள்‌ 10 மைல்‌ உயரம்‌ வரையிலும்‌ பறக்கின்றன. பலூன்‌ 
அதற்கு மேலும்‌ செல்லுகிறது. காற்று பூமியின்‌ அருகில்‌ 
அடர்த்தியாகவும்‌, மேலே போகப்போக 

ன்ன டர ல்‌ அடர்த்து குறைந்தும்‌ காணப்படுகிறது. 
ஒரு மலையுச்சியில்‌ ஏறினால்‌, காற்று குறை 

வாக இருப்பதை உணரலாம்‌. இமயமலஃையிலுள்ள எவ 
ரஸ்ட்‌ சிகரத்தில்‌ ஏறுவதற்காகப்‌ பலமுறை முயற்சிகள்‌ 
நடைபெற்றதை நீங்கள்‌ அறிந்இருப்பீர்கள்‌. அம்முயற்சி 


காற்று 77 


யில ஏற்பட்ட பல கஷ்டங்களுள்‌ சுவாசிப்பதற்கு அங்கே 
காற்றிலலாமற்‌ போனதும்‌ ஒன்றாகும்‌. மலையின்‌ மேற்‌ 
பாகங்களில்‌ காற்றின்‌ செறிவு குறைவாகக்‌ காணப்படுவ 
தால, சுவாசிப்பதற்குப்‌ போதுமான காற்றை எடுப்பதற்‌ 
காக மனிதன்‌ பெருமூச்சு வாங்குகிறான்‌. இன்னும்‌ மேலே 

போனால்‌ காற்று மிகக்‌ குறைந்து, சவாசிப்‌ 
பதற்கு இயலாமலாகி விடுகிறது. ஆத 

லால்‌ மலையேறுகிறவர்கள்‌ உண்பதற்கு 
உணவு, நீர்‌ முதலியவற்றை எடுத்துச்‌ செல்வதோடு 
சுவாசிப்பதற்குக்‌ காற்றையும்‌ சுமந்து செல்ல வேண்டி 
யவாகளாகின்‌ றனர்‌. 


ஆகாய விமானத்தில்‌ பிரயாணம்‌ செய்பவர்களுக்கும்‌ 
இந்தக்‌ கஷ்டம்‌ ஏற்படுகிறது. விமானம்‌ மிக உயரத்தில்‌ 
பறக்கும்போது பிரயாணிகள்‌ காறறிலலா 


சம்ப ளில்‌ மல்‌ மூச்சுத்‌ இணறுகிறார்கள்‌. அதற்காக 
பப க ன ர - ல்‌ 
கஷ்டம்‌ அவர்கள்‌ முன்‌ கருதலோடு பிராணவாயு 


வைப்‌ பைகளில்‌ அடைத்து எடுத்துச்‌ 
சென்று அவகசியப்படும்பொழுது சுவாசித்துக்‌ கொள்ளு 
கிருர்கள்‌. மனிதன்தான்‌ இவவாறு அகாயத்தில வெகு 
தொலையில்‌ செல்லும்போது கஷ்டப்படுகிறான்‌ என றில்லை? 
அவன்‌ ஏறிச்செல்லும்‌ விமானமும்‌ காற்றில்லாத நெடுந்‌ 
தொலையில்‌ சரியாக இயங்குவதில்லை. 


காற்றுக்குக்‌ கனம்‌ உண்டு. ஆதலால்‌ இரும்பு, கல்‌ 
முதலிய பொருள்களைக்‌. கையில்‌ எடுக்கும்போது அவை 
நம்‌ கையை அழுத்துவதைப்போல இக்காற்றும்‌ நம்மையும்‌ 
நம்மைச்‌ சுற்றியுள்ள எல்லாப்‌ பொருள்களையும்‌ அழுத்து 
கிறது. இந்த அழுத்தம்‌ மும்‌, மேலும்‌, பக்கங்களிலும்‌, 
பல இசைகளிலுமாக நடைபெறுகிறது. ஒரு கண்ணாடித்‌ 
தம்ளரில்‌ நிறையத்‌ தண்ணீர்‌ எடுத்து, அதன்மீது ஒரு 


சலி இயற்கையின்‌ விந்தை 


அட்டையை வைத்து, விரலால்‌ அதை அழுத்திக்கொண்டு, 
தம்ளரைத்‌ தலைகீழாகப்‌ பிடிக்கவும்‌. பிறகு அட்டையை 
அழுத்தியிருக்த விரலை எடுத்துவிடவும்‌. 
இப்பொழுது தம்ளரிலுள்ள தண்ணீர்‌ 
கீழே சிந்தாமல்‌ உள்ளேயே இருப்ப 
தைக்‌ காணலாம்‌. தண்ணீரின்‌ கனம்‌ அட்டையைக்‌ கீழ்‌ 
கோக்கி அழுத்துகிறது. ஆயினும்‌ அது கீழே விழுவ 
இல்லை. ஏனென்றால்‌, காற்று "அட்டையை மேல்நோக்கி 
அழுத்திக்‌ கொண்டிருக்கிறது. தண்ணீர்‌ கீழ்நோக்கி 
அழுத்தும்‌ சக்தியும்‌, காற்று மேல்நோக்கி அழுத்தும்‌ சக்தி 
யும்‌, சமமாக இருப்பதால்‌ அட்டை கீழே விழாமல்‌ இருக்‌ 
கிறது. 


காற்றின்‌ 
அழுத்தும்‌ சக்தி 


“காற்றுக்கு அழுத்தும்‌ சக்தி உண்டென்றால்‌ அது மம்‌ 
மீதும்‌ அழுத்தவேண்டுமே; அப்படி அழுதீதுவதாகத்‌ 
தெரியவில்லையே” என்று பலரும்‌ எண்ணக்கூடும்‌. உண்‌ 

மையில்‌ காற்று நம்மை அழுத்தத்தான்‌ 
உணராதது ஏன்‌? செய்கிறது. ஆனால்‌ அதற்குச்‌ சமமான 

ப ஓர்‌ அழுத்தம்‌ நம்‌ உடலின்‌ உட்பாகத்தி 
லிருந்து வெளிப்‌ பக்கமாக நிகழ்க்து கொண்டிருப்பதால்‌ 
நாம்‌ அதை உணர்வதில்லை. அவ்வாறு வெளிப்புறமாக 
அழுத்தும்‌ சக்தி, இரத்தக்‌ குழாய்களின்‌ மூலமாகவும்‌, 
உடலிற்குள்‌ எப்பொழுதுமிருக்கும்‌ காற்றின்‌ மூலமாகவும்‌ 
உண்டாகிறது. 


காற்றிறகுக்‌ கனம்‌ இருப்பதாக மேலே கூறினோம்‌. 
பூமியின்‌ பக்கத்திலிருக்கும்‌ காற்று அதன்மேல்‌ மிக உய 
ரத்திலிருக்கும்‌ எல்லாக்‌ காற்றாலும்‌ அழுத்தப்படுகிற.து. 
ஆதலால்‌ பூமியின்‌ அருகிலுள்ள காற்று கனம்‌ கூடியதாக 
இருக்கும்‌. பூமியைவிட்டு ஆகாயத்தில்‌ செல்லுந்தோறும்‌ 
மேலுள்ள காற்றின்‌ உயரம்‌ குறைந்துகொண்டு போவ 


காற்று 79 


தால்‌, அதன்‌ கனமும்‌ அவ்விடத்தில்‌ குறைவாகவே 
இருக்கும்‌. 
காற்றிலுள்ள இந்த அழுத்தம்‌ காரணமாகவே, யானை 
தண்ணீர்‌ குடிக்கிறது. இதைக்‌ கூறும்போது பலர்க்கும்‌ 
ஆச்சரியம்‌ உண்டாகலாம்‌. காற்றின்‌ அழுத்தத்திற்கும்‌ 
யானை தண்ணீர்‌ குடிப்பதற்கும்‌ என்ன 
தகதக? சர்வர்கள்‌ என்று கெட்டா, ஆகலே 
அதனைச்‌ சற்று சிந்திப்போம்‌. நிலத்தில 
வசிக்கும்‌ விலங்குகளில்‌ பெரியது யானை. அதற்குச்‌ சுவா 
சிப்பதற்கும்‌, உணவுப்‌ பொருளை எடுத்து வாய்க்குள்‌ 
போட்டுக்கொள்வதந்கும்‌, தண்ணீரைப்‌ பருகுவதற்கும்‌ 
உதவியாகத்‌ துதிக்கை அமைந்திருக்கிறது. தண்ணீர்‌ 
குடிக்கும்போது யானை துதிக்கைக்குள்ளே தண்ணீரை 
மொண்டு எடுத்துக்கொள்ளுகிறது. பின்னர்‌ அது அதிக 
கையை வளைத்து, துனியை வாய்க்குள்‌ வைத்து, உள்‌ 
ளிருக்கும்‌ தண்ணீரை ஊற்றுறெது. யானை முதலில்‌, 
தண்ணீரைத்‌ தன்‌ துதிக்கைக்குள்‌ உறிஞ்சி எடுத்துக 
கொள்வதற்குக்‌ காற்றின்‌ அழுத்தம்‌ இன்றியமையாத 
தாகும்‌. இந்த அழுத்தத்தாலேயே தண்ணீர்‌ துதிக்கைக 
குள்‌ செல்லுகிறது. துதிக்கைக்குள்‌ தண்ணீர்‌ செல்வது 
எங்ஙனம்‌? யானை முதலில்‌ துதிக்கையின்‌ நுனியை நீருக்‌ 
குள்‌ நுழைக்கிறது. அப்போது துஇக்கையுள்ளும்‌ கொஞ்‌ 
சம்‌ தண்ணீர்‌ ஏறும்‌. அத்தண்ணிரும்‌ வெளியிலிருக்கும்‌ 
தண்ணீரும்‌ ஒரே மட்டமாக இருக்கும்‌. இதிலிருந்து 
இரண்டிடத்துமுள்ள தண்ணீரின்மேல்‌ காற்றின்‌ அழுத்‌ 
தம்‌ ஒரே அளவுடையதாக இருக்கிறதென்று அறியலாம்‌: 
இந்நிலையில்‌ யானை தன்‌ துதிக்கைக்குள்ளிருக்கும்‌ காற்றை 
உள்ளே உறிஞ்சுகிறது. துதிக்கையின்‌ அனி தண்ணீ 
ருக்குள்‌ அமிழ்ந்திருப்பதால்‌ வெளிக்காற்று அதற்குள்‌ 
புக வழியில்லை. துதிக்கைக்குள்ளே காற்றின அழுத்தம்‌ 


80 இயற்கையின்‌ விந்தை 


குறைகிறது. அதனால்‌ அதற்குள்ளிருக்கும்‌ தண்ணீரின்‌ 
மேலுள்ள அழுத்தமும்‌ குறைகிறது. ஆனால்‌. வெளியி 
லிருக்கும்‌ தண்ணீரில்‌, காற்றின்‌ அழுத்தம்‌ குறைவினறி 
முன்போலவே இருப்பதால்‌, தண்ணீர்‌ துதிக்கைக்குள்ளே 
சக்தியோடு உந்தித்‌ தள்ளப்படுகிறது. இவ்வாறு ஏறும்‌ 
தண்ணீரை யானை குடிக்றெது. காற்றுக்கு அழுத்தும்‌ 
சக்தி இல்லை யென்றால்‌ யானை தண்ணீர்‌ குடிக்க ஆ 
யின்றித்‌ தண்டாடவேண்டியதுதான. 


நாம்‌ கண்ணாடித்‌ தம்ளரில்‌ ஷர்பத்தை ஊற்றி, அதை 
வைக்கோலதாள்‌ போன்ற குழலின்‌ உதவியால்‌ உறிஞ்சிக 
குடிக்கிறரோமல்லவா? இங்கேயும்‌ காற்று ஷ்ர்பத்தின்‌ மேல்‌ 
மட்டத்தை அழுத்துவதால்தான்‌ ஷர்பத்‌ குழலுக்குள்‌ 
புகுந்து, நம்‌ வாய்க்குள்‌ வருகிறது. 


காற்றின்‌ அழுத்தத்தையும்‌ அதன்‌ அளவையும்‌ 
அறிந்து முதன்‌ முதல்‌ வெளியிட்டவர்‌ இத்தாலிய அறிஞ 
ரான தாரிஸெல்லி என்பவராவர்‌. புகழ்பெற்ற கலீலியோ 
எனபவரே இவரது ஆசிரியர்‌. ஒரு காள்‌: 
ட்டு கலீலியோவை ஒரு கனவான்‌ தம்மிடம்‌ 
உண்மை வரவழைத்துத்‌ தமது கிணற்றில்‌ அமைக 
கப்பட்டிருக்கும்‌ பம்பிலிருந்து தண்ணீர்‌ 
மேலே வராமலிருப்பதாகச்‌ சொல்லி, அதற்குப்‌ பரிகாரம்‌ 
கூறும்படி வேண்டினார்‌. கலீலியோ அதனைக்‌ குறித்து 
ஆராய்ந்தார்‌. முடிவில்‌ அவர்‌, தண்ணீர்‌ காற்றினால்‌ மேல்‌ 
நோக்கித்‌ தள்ளப்படுவதாயினும்‌ அக்காற்றின்‌ சக திக்கு 
ஓர்‌ எல்லை யுண்டென்றும்‌, 98 அடி உயரத்திற்கு மேல 
தண்ணீரை அழுத்தி ஏற்றும்‌ சக்தி அதற்கு இலலை 
யென்றும்‌, கிணறு 88 அடிக்கு மேல்‌ ஆழமாக இருப்ப 
தால்‌ பம்பு பயன்படாமற்‌ போயிற்றென்றும்‌ உண்மை 
யைக்‌ கண்டு உரைத்தார்‌. 


காற்று el 
தாரிஸெல்லி தண்ணீருக்குப்‌ பதிலாக பாதரஸத்தை 
(Mercury) உபயோகித்துப்‌ பரிசோதனைகள்‌ நடத்தனார்‌. 
தாரிஸெல்லியின்‌ டங்கள்‌ பதும க த்க்‌, 
ர பரக கனம்‌ மிக்கது. அச்சோதனையில்‌ அவர்‌ 
ரஸமும்‌ தண்ணீரும்‌ ஒ3ர அளவுடைய 

சக்தியால்‌ அழுத்தப்படுகன்றன என்ற உண்மையைக்‌ 
கண்டுகொண்டார்‌. தண்ணீர்‌ ரஸத்தைவிடக கனம்‌ 
குறைந்திருப்பதால்‌ அது 88 அடி வரை உயர்த்தப்படு 
கிறது. கனம்‌ மிகுந்த ரஸமோ 30 இஞ்சுக்கு மேல்‌ உயர்‌ 
தாரிஸெல்லி பின்னர்‌ காற்றின்‌ அழுத்தத்தை அளப்‌ 
பதற்கான ஒரு கருவியை--பாரமானி ( Barometer )— 
இயற்ற முயன்றார்‌. அவர்‌ ஏ வடிவத்தில்‌ வளைந்த ஒரு கண்‌ 
ணாடிக்குழாயை எடுத்துக கொண்டார்‌. 

பாரமானி அது ஒருபுயம்‌ 40 இஞ்சு நீளமும்‌ மறுபுயம்‌ 
6 இஞ்சு நீளமும்‌ உடையது. நீண்ட 

புயத்தின்‌ நுனி அடைக்கப்பட்டிருந்தது. அவர்‌ அக்குழா 
யைச்‌ சரித்துப்‌ பிடித்துக்கொண்டு, சிறிய புயம்‌ வழியாக 
ரஸத்தை ஊற்றி இரண்டு புயங்களையும்‌ நிறைத்தார்‌. 
பிறகு சிறிய பயத்திலுள்ள துவாரத்தை விரலால்‌ அடைத்‌ 
துக்கொண்டு குழாயை நேராக நிறுத்தி ஒரு பலகையோடு 
பொருத்தி வைத்துவிட்டுப்‌ பின்‌ விரலை எடுத்தார்‌. அப்‌ 
பொழுது நீண்ட புயத்திலுள்ள ரஸம்‌ கொஞ்சம்‌ கீழே 
இறங்கி, சிறிய புயத்தின்‌ வழியாக வெளிவந்து பாய்ந்தது. 
சிறிய புயத்‌ இலிருக்கும்‌ ரஸத்தின்‌ மட்டத்தில்‌ ஒரு கோடு 
வரைந்து, நீண்ட புயத்தில்‌ அக்கோட்டிற்கு மேல்‌ எவ்‌ 
வளவு ரஸம்‌ இருக்கிறதென்று அளந்து பார்த்தார்‌. 80 
இஞ்சு உயரத்தில்‌ ரஸம்‌ இருந்தது: காற்றின்‌ அழுத்தும்‌ 
சததியே 80 இஞ்சு ரஸத்தையும்‌ கண்ணாடிக்குள்‌ நிற்கும்‌ 
படி செய்றெது என்று அறிந்தார்‌, நீண்ட .புயத்தில்‌ 


82 இயற்கையின்‌ விம்தை 


ரஸத்தின்‌ மேலிருப்பது வெறும்‌ காலி இடமேயாகும்‌. 
அதில்‌ காற்று ஒன்றுமில்லை. அதை வெற்றிடம்‌ 

(Vaccum) என்று சொல்லலாம்‌. கலீலியோ 
வெற்றிடம்‌ காலத்தில்‌ மக்களுக்கு வெற்றிடம்‌ என 

ஒன்று இருப்பதாகத்‌ தெரியாது. அதை 
முதலாவதாக மேற்சொன்ன சோதனை மூலம்‌ அறிந்து 
வெளியிட்டவர்‌ தாரிஸெல்லியே ஆவர்‌. ஆதலால்‌ அந்த 
வெற்றிடம்‌ தாரிஸெல்லி வெற்றிடம்‌ என்று கூறப்பட்டு 
வருகிறது. மேற்சொன்ன சோதனையை ரஸத்திற்குப்‌ 
பதில்‌ தண்ணிரை உபயோடத்தும்‌ செய்யலாம்‌. ஆனால்‌ 
அக்குழாயின்‌ நீண்ட புயம்‌ 88 அடிக்குமேல்‌ இருக்க 
வேண்டும்‌. 


தாரிஸெல்லி கண்டுபிடித்த இந்தக்‌ கருவியைக்‌ 

கொண்டு காற்றின்‌ அழுத்தத்தில்‌ ஏற்படும்‌ மாறுதல்களை 

அறிந்து கொள்ளலாம்‌. காற்றின்‌ அழுத்‌ 

தவல்‌ தம்‌ அதிகமாக இருந்தால்‌ பெரிய புயத் தில்‌ 

அறிவித்தல்‌ இருக்கும்‌ ரஸம்‌ உயரத்தில்‌ மிகும்‌. அழுத்‌ 

தம்‌ குறைந்தால்‌ ரஸத்தின்‌ உயரம்‌ குறை. 

யும்‌. பெரிய புயத்தில்‌ ரஸம்‌ உயர்ந்தால்‌ சிறிய புயத்தி 

லுள்ள ரஸத்தின்‌ மட்டம்‌ சற்றுக்‌ கீழிறங்கும்‌. பெரிய 

புயத்தின்‌ ரஸம்‌ &ழிறங்கனொால்‌ சிறிய புயத்தின்‌ மட்டம்‌ 
உயரும்‌. 


வானகரிக என்ற வேறோர்‌ அறிஞர்‌ தண்ணீரை உப்‌ 
யோகித்து ஒரு பாரமானியைச்செய்து அதைத்‌ தம்‌ வீட்டில்‌ 
வைத்திருந்தார்‌. அவர்‌ சிறிய புயத்திலுள்ள நீரின்மேல்‌ 
அணத ன்ன சிவப்புகிறம்‌ பூசிய ஒரு சிறு மரக்குச்சியை 
ey க்‌ மிதகக விட்டிருந்தார்‌. வானம்‌ கறுத்து 
மழைக்குறிகள்‌ தோன்றும்போது வாயு 

வின்‌ அழுத்தம்‌ குறைகிறது. அப்போது நீண்ட புயத்தி 


காற்று 93 


அள்ள தண்ணீர்‌ சற்றுக்‌ கீழிறங்கி சிறிய புயத்திற்குள்‌ 
உயர்ந்துவரும்‌. உடனே சிவப்புக்‌ குச்சி மேலெழுந்து 
வெளியே தோன்றும்‌. பாமரமக்கள்‌ இதைக்‌ கண்டு அஞ்சி 
வான்கரிக்‌ பேய்‌ பிசாசுகளோடு தொடர்பு வைத்துக்‌ 
கொண்டிருககிருர்‌ என்று நிச்சயித்து, அவரை உயிரோடே 
கொளுத்தத்‌ தொடங்கிவிட்டார்கள்‌. நல்ல காலமாக, 
ஏவவளவோ சமாதானம்‌ சொல்லி, அத்துஷ்டர்களின்‌ 
கையிலிருந்து அவர்‌ விடுதலை அடைந்தார்‌. 
காற்றின்‌ அழுத்தத்தை அளப்பதற்குத்‌ தற்காலத்‌ 
தில புதுமாதிரியான பாரமானியைக்‌ கண்டுபிடித்‌ திருக்‌ 
முர்கள்‌. அதற்கு அனீராய்ட்‌ பாரமானி (Aneroid baro- 
meter) என்று பெயர்‌ அதில்‌ தண்ணீரோ 
எதன்‌ க்‌ ரஸமோ எதுவுமில்லை. ஆதலால்‌, அதனை 
ஆகாய விமானங்களில்‌ செளகரியமாக 
எடுத்துச்‌ செல்லலாம்‌. அது உலோகத்தாலியன்‌,ம ஒரு, 
பெட்டி போன்றது. அதற்குள்‌ காற்று முற்றிலும்‌ 
அகற்றப்பட்டு வெற்றிடமாக இருக்கறது. அதன்‌ மேற்‌ 
புறத்தில்‌ கனம்‌ குறைந்த ஒரு மூடி உண்டு. மூடியின்‌ 
கடுப்பாகம்‌ தனியாக உயரவும்‌ தாழவும்‌ செய்வதற்குரிய 
அமைப்புடையது. கருவியின்‌ வெளிப்பக்கத் திலிருந்து ஒரு, 
சுருள்‌ கம்பி புறப்பட்டு மேலே வந்து மூடியின்‌ நடுப்‌ 
பாகத்தில்‌ அதன்‌ மையத்தோடு பொருந்துகிறது. காற்‌ 
றின்‌ அழுத்தத்திற்குத்‌ தக்கவாறு மூடியின்‌ ஈடுப்பாகம்‌ 
உயரவோ தாழவோ செய்யும்‌. அப்போது அதனோடு 
இணைக்கப்பட்டுள்ள ஒரு முள்‌, அளவுகோடுகள்‌ இடப்‌ 
பட்ட ஒரு வெண்ணிறத்‌ தகட்டில்‌ (1061) சுழன்றுவரும்‌- 
முள்‌ காட்டும்‌ அளவிலிருந்து வாயுவின்‌ அழுத்தத்தை 
அறிந்து கொள்ளலாம்‌. 


ஆகாயத்தில்‌ மேலே செல்லுந்தோறும்‌ காற்றின்‌ 
கனம்‌ குறைந்துகொண்டு போகிறது என்று சொன்னோம்‌. 


84 இபற்கையின்‌ விந்தை 


காற்றின்‌ அழுத்தமும்‌ அதற்கேற்றவாறு குறைகிறது. 
இதனைப்பாரமானியின்‌ உதவியால்‌ அறிக்அ 
எத்தை கொள்ளலாம்‌. ஆயிரம்‌ அடி வீதம்‌ மேலே 
அறிதல்‌. போகுந்தோறும்‌ அழுத்தம்‌ ஒரு இஞ்சு 
வீதம்‌ குறைகிறது. விமானத்தில்‌ செல்ப 
வர்கள்‌ இக்கருவியின்‌ உதவியால்‌ காற்றின்‌ அழுத்தத்தை 
யும்‌ பறக்கும்‌ உயரத்தையும்‌ அறிந்துகொள்ளுகிருர்கள்‌. 


காற்றின அழுத்தத்திலுள்ள வேறுபாடு உயிர்களின்‌ 
வாழ்க்கையிலும்‌ சிற்சில மாறுதல்களை உண்டுபண்ணு 
கிறது. மழை பெய்வதற்குச்‌ சற்றுமுன்னால்‌ சில குருவி 
யினங்கள்‌ பூமியின்‌ அருகில்‌ தாழ்ந்து பறக 
கின்றன. மற்றக்‌ காலங்களில்‌ அவை அங்‌ 
நனம்‌ பறப்பதில்லை. ரொமங்களில்‌ வசிப்‌ 


குருவி தாழ்ந்து 
பறத்தல்‌ 
பவர்கள்‌ குருவி தாழ்ந்து பறப்பதைக கண்டவுடனே 
அடுத்து மழை பெய்யப்போகிறது என்று அனுமானிக்க 
முர்கள்‌. குருவி தாழ்ந்து பறப்பதற்கும்‌ மழைபெய்வத ற 
கும்‌ என்ன தொடர்பு இருக்கிறது என்று வினவலாம்‌. 
இப்பறவைகள்‌ காற்றில்‌ பறக்கும்‌ பூச்சிகளை உணவாகக 
கொள்ளுனெறன.. பூச்சிகள்‌ மிக மென்மையான பிராணி 
கள. மழை பெய்வதற்குச்‌ சற்று முன்னால்‌ காற்றின்‌ 
கனம்‌ குறைந்துபோகிறது. பாரமானியைக்‌ கவனித்தால 
ரஸமட்டம்‌ தாழ்ந்திருப்பதைக்‌ காணலாம்‌. காற்றின்‌ 
கனம்‌ குறையும்போது பூச்சிகளுக்கு முன்போல்‌ பறக்க 
முடிவதில்லை. பூமியை அடுத்து, காற்றின்‌ கனம்‌ சற்று 
அதிகமாக இருப்பதால்‌, பூச்சிகள்‌ அங்குவந்து தாழ்வாகப்‌ 
பறக்கின்றன. அப்பூச்சிகளைப்‌ பிடிப்பதற்காகக்‌ குருவி 
களும்‌ பூமியின்‌ அருகில்‌ சஞ்சரிக்கின்றன. பாரமானியில்‌ 
ரஸம்‌ தாழ்க்துபோனால்‌ அது மழைக்கு அறிகுறியாகக்‌ 
கருதப்படுவது போலவே, குருவிகள்‌ தாழ்ந்து பறப்பதும்‌ 
மழையின்‌ முன்னறிவாக உணரப்படுகிறது. 


காற்றுஃ 85 


ஆகாயவிமானத்தில்‌ மிக உயரமாகப்‌ பறக்கும்போது: 

சில பிரயாணிகளின மூக்கு, காது முதலிய மெல்லிய உறுப்‌ 

புக்களிலிருந்து இரத்தம்‌ கசிந்து வடிவ 

த இரத்தம்‌ துண்டு. மேலே காற்றின்‌ அழுத்தம்‌. 

குறைவாக, இருப்பதால்‌ அவர்கள்‌ உட 

௮க்குள்ளிருக்கும்‌ இரத்தத்தின்‌ அழுத்தம்‌ அதிகமாகிறது. 

அப்போது இரத்தம்‌ மூக்கு, காது ஆகிய உறுப்புக்களி 

லுள்ள மெல்லிய தோலைப்‌ பொத்துக்கொண்டு கசிந்து. 
வெளிவருகிறது. 


திமிங்கிலம்‌ தண்ணீரில்‌: வாழ்கிற பிராணி. அது. 
கடலின்‌ ஆழத்தில்‌ சஞ்சரிக்கிறது. சுவாசிப்பதற்கு மட்‌ 
டும்‌ அது தண்ணீரின்‌ மேல்‌ மட்டத்தில்‌: 
வரும்‌. தண்ணீரின்‌ அடியில்‌ காற்றில்‌ 
இறந்துபோதல்‌ இருப்பதை விடவும்‌ அழுத்தம்‌ அதிகம்‌. 
ஆகவே அதன உளளுறுப்புககள அந்தச்‌ 
சூழ்நிலைக்கேற்ப அமைந்துள்ளன. இிமிங்கிலத்தை வேட்‌ 
டையாடுவோர்‌ அதனைப்‌ பிடித்துத்‌ தரைக்குக்‌ கொண்டு 
வந்தாலே போதும்‌; அது இறந்து போகிறது. அவ்வாறு 
இறப்பது சுவாசிக்க முடியாததால்‌ அல்ல. அதற்கு 
வேண்டிய காற்று வெளியில்‌ நிரம்ப உள்ளது. ஆனால்‌ 
தண்ணிரை விட்டு வெளியில்‌ வந்தவுடன்‌ அதன்‌ உள்‌ 
ளுறுப்புக்களில்‌ அழுத்தம்‌ அதிகமாக ஏற்படுவதால்‌ அது 
மரணமடைகிறது. 


காற்றில்லாத வெற்றிடம்‌ சாதாரணமாகக்‌ காணப்‌: 
படுவதில்லை. காற்றின்‌ அழுத்தம்‌ எங்கேனும்‌ குறைவாக 
இருந்தால்‌ அழுத்தம்‌ மிக்க இடத்திலிருந்து, பள்ளத்தில்‌: 
பாயும்‌ வெள்ளம்‌ போலக்‌ காற்று அவ்விடத்தை நோக்கி 
வேகமாகப்‌ பாயும்‌. இவ்வுண்மை சில பிராணிகளுடைய 


86 இயற்கையின்‌ விந்தை 


உறுப்புக்களின்‌ அமைப்பில்‌ காணப்பட்டு, அவற்றின்‌ 
வாழ்கீகைக்கு மிக உதவியாக இருக்கிறது. பல்லி கண்‌ 
ணாடி போன்ற வழ வழப்பான பொருள்களின்‌ மீதும்‌ 

தலைகீழாக ஓடுவதைக்‌ காண்கிறோம்‌. வீட்‌ 


பல்லி ர லு டின்‌ மேலதட்டிகளில்‌ அது தன்‌ அடிவயிற்‌ 
முதலிறலற்றின்‌ : 2 ~ ட 
பற்றும்‌ சக்தி றைப்‌ பொருந்த வைத்துக்‌ கொண்டு முது 


குப்புறம்‌ வெளியே தெரியும்படி நகர்ந்து 
செல்லுகிறது. பல்லியினத்தைச்‌ சார்ந்த உடும்பு பாமை 
களைப்‌ பற்றிக்கொண்டால்‌, அதனைப்‌ பிடித்திழுத்து அப்‌ 
பற்ப்படுத்‌ துவது எளிதல்ல. “உடும்புப்‌ பிடி. என்ற வழக்‌ 
கும்‌ இதனால்‌ ஏற்பட்டதே. ஈக்களும்‌ மிருதுவான பொருள்‌ 
களின்மிது அமர்ந்திருகனெ றன. அவவாறிருப்பது அப்‌ 
பிராணிகளுக்கு எங்ஙனம்‌ இயலுகிறது? காற்றின்‌ அழுத்‌ 
தும்‌ சக்தியே அதற்குக்‌ காரணம்‌. பல்லி தன்‌ பாதத்தைச்‌ 
சுவரில்‌ பொருந்த வைத்துக்கொண்டு, பின்னர்‌ பாதத்தின்‌ 
நடுபாகத்துலுள்ள தசைகளை உள்ளே இழுத்துக்கொள்ளு 
கிறது. சுவருக்கும்‌ பாதத்துக்கும்‌ இடையில்‌ ஒரு வெற்‌ 
இடம்‌ உண்டாகிறது. அப்போது அவ்வெற்றிடத்‌ தின்‌ 
அருகிலுள்ள தசைகளின்மீது வெளிக்காற்றின்‌ அழுத்தம்‌ 
அதிகமாக ஏற்படுவதால்‌, பல்லி பலமாகச்‌சுவரில்‌ இருந்து 
கொள்ளுகிறது. பிறகு, காலைப்‌ பெயர்த்து முன்னே 
கீட்டவேண்டுமானால்‌, பாதத்தின்‌ தசையை முன்புறமாக 
அழுத்தி வெற்றிடத்தை இல்லாமற்‌ செய்கிறது. அப்‌ 
போது அவ்விடத்தில்‌ அழுத்தம்‌ குறைந்து போவதால்‌ 
காலை எளிதில்‌ பெயர்கீக முடிகிறது. இம்முறையைக்‌ 
கையாண்டே உடும்பும்‌ பாறைகளைப்‌ பற்றிக்‌ கொள்ளு 
கிறது. ஈயின்‌ காலகளின்‌ நுனி உருண்டு மெத்தைபோன்‌ 
திருக்கும்‌, அதற்கும்‌ சுவருக்கு மிடையே வெற்றிடத்தை 
அமைத்துக்‌ கொண்டு ஈயும்‌ அமர்ந்துருக்கிறது. 
மனிதன்‌ செயற்கையில்‌ வெற்றிடங்களை உண்டு 
பண்ணி அதைக்‌ தனக்காகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளு 


காற்று 27 


கிறான்‌. காப்பி, பால்‌ முதலியவற்றைச்‌ சூடு ஆறாமல்‌ 
வைத்திருப்பதற்கு உபயோகிக்கும்‌ தெர்மாஸ்‌ குடுவைக்கு 

(Thermos-flask) அந்த சக்தி அதன்‌ 
பயபடுத்தல்‌ உள்ளிருக்கும்‌ வெற்றிடத்தால்‌ ஏற்படு 

றது என்பதை நாம்‌ அறிவோம்‌. இன்னும்‌ 
வெற்றிடத்தை ஓர்‌ அரிய காரியத்திற்காகவும்‌ பயன்படுத்‌ 
தயுள்ளார்கள்‌. ரயிலவண்டி அதிவேகமாக ஓடுகிற ஒரு 
வாகனம்‌. அது மணி ஒன்றுக்கு 60-70 மைல்‌ வேகத்தில்‌ 
செல்லுகிறது. ஏதேனும்‌ ஓர்‌ அவசியம்‌ ஏற்பட்டு அதைத்‌ 
திடீரென்று நிறுத்தவேண்டுமென்றுல்‌ எளிதல்ல. 80-40 
மைல்‌ வேகத்தில்‌ செல்லும்‌ மோட்டாரை அவ்வாறு 
நிறுத்த முயன்றாலும்‌, பத்துப்‌ பன்னிரண்டு அடி முன்‌ 
சென்ற பிறகே நிற்றெது. அவ்வாறாயின்‌, மிக்க பாரமும்‌, 
கடுவிசையுமுடைய ரயிலை ஸைக்கிள்‌, மோட்டார்களில்‌ 
இருப்பவை போன்ற சாதாரணத்‌ தடைகளை (Brake) 

அழுத்தி நிறுத்த முடியுமா! அதற்காக 
டைக்‌ வெற்றிட ததை அன்னே அமைத்து ஒரு 

கருவியைச்‌ செய்து ரயில வண்டியின்‌ 
அடியில்‌ சக்கரங்களின்‌ அருகே பொருத்திவைத்துள்ளார்‌ 
கள்‌. அக்கருவியில்‌ ஒரு சிலிண்டரும்‌ (Cylinder) அதற்குள்‌ 
ஒரு பிஸ்டனும்‌ (11௫௦) இருக்கின்றன. பிஸ்டனுக்கு 
மேலும்‌ கீழுமுள்ள பாகங்களில்‌ காற்று முற்றிலும்‌ அகற்‌ 
றப்பட்டு வெற்றிடமாக உள்ளன. அவ்விரண்டு பாகங்‌ 
களும்‌ உருண்டை வடிவமான ஒரு வால்வீனால்‌ (Valve) 
இணைக்கப்பட்டுள்ளன. ரயில்‌ ஓடும்போது சிலிண்டர்‌ 
வெற்றிடமாகவே இருக்கும்‌. வண்டியைத்‌ திடீரென்று 
நிறுத்தவேண்டுமானால்‌ ஒரு குழாயின்மூலம்‌ பிஸ்டனுக்கு 
அடியில்‌ காற்றைப்‌ புகவிடுகிறார்கள்‌. அது சென்ற அக்‌ 
கணமே வால்வ்‌ அடைத்துக்கொள்ளுகிறது; பிஸ்டனும்‌ 
உயருகிறது. உடனே பிஸ்டனோடு பொருந்தியுள்ள 


68 இயற்கையின்‌ விந்தை, 


தடைகள்‌ சககரங்களைச்‌ சென்று பலமாக அழுத்தி 
வண்டியை அவ்விடத்திலேயே நிறுத்‌ இவிடுகின்‌ றன. 


காற்றின்‌ அழுத்தும்‌ சக தியை ஒரு வேலைக்காரனைப்‌ 
போல வைத்து மனிதன்‌ ஆணை செலுத்துகிறான்‌. அதுவும்‌ 
அவன அறிவின்‌ வன்மைக்கு அடங்கி அவன எஏவியபடி 
யெல்லாம்‌ தொழில்‌ செய்கிறது, காற்றை. 
க்‌ ளர்க ஒரிடத்தில்‌ அழுத்தமாக அடைத்து வைத்‌ 
துக்கொண்டு, இடுகிய குழாய்‌ வழியாகக்‌ 
கொஞ்சங்‌ கொஞ்சமாக வெளிவிட்டால்‌ அது சக்தியோடு 
வெளிவந்து எங்கும்‌ பரவுகிறது. கால்பந்து, கைப்பந்து 
களில்‌ அடைத்து வைத்திருந்த காற்றைத்‌ திறந்து வெளி 
விடும்போது, அது விசையோடு வெளிவருவதை நாம்‌, 
பார்த்திருக்கிறோம்‌. காற்றின்‌ இந்தச்‌ சக்தியை உபயோ 
கத்து மனிதன்‌ சுவரில்‌ வெள்ளையடிக்கிறன்‌; மோட்டா 
ருக்கு மேலே சாயம்‌ பூசுகிறான்‌. பூக்களையும்‌ பழங்களை 
யும்‌ பற்றி அரித்துக்‌ கேடு விளைக்கும்‌ சிறிய புழு பூச்சி 
களைக கொன்று அழிப்பதற்காக மேலிருந்து மருந்துப்‌ 
பொடிகளைத்‌ தூவுவதற்கும்‌ இதனைப்‌ பயன்‌ படுத்து 
கிறான்‌. இது மட்டுமா! பெரிய சாமான்களை ஓரிடமிருகந்து 
மற்றோரிடம்‌ அனுப்புவதற்கும்‌ காற்றின்‌ அழுத்தும்‌ சக்தி 
உபயோகப்‌ படுகிறது. ஒரு பெரிய குழலுக்குள்‌ சரியாகப்‌ 
பொருந்தும்படி. ஒரு பெட்டியைச்‌ செய்து, அப்பெட்டிக்‌ 
குள்‌ சாமான்களை வைத்து அழுத்தமான காற்றைப்‌ பெட்‌ 
பூயின்‌ பின்புறமிருந்து குழலுக்குள்‌ செலுத்துகிறான்‌. 
அது பெட்டியைத்‌ தள்ளிக்கொண்டு குறித்த இடத்தில்‌ 
சேர்க்கிறது. 


சிலவேளைகளில்‌ கடலின்‌ அடியில்‌ கப்பல்கள்‌ தாழ்ந்து 
போவதுண்டு. கப்பல்கள்‌ மிதக்கும்‌ பட்டினங்கள்‌ என்று 
கூறப்படுவதை நீங்கள்‌ கேட்டிருக்கலாம்‌. அ திலிருந்து 


காற்று 89 


அதன்‌ பரப்பையும்‌ கனத்தையும்‌ அறிந்துகொள்ளக்‌ 
கூடும்‌. இக்‌ கப்பல்‌ ஆயிரக்கணக்கான அடி ஆழமுள்ள 
கடலுக்குள்ளே அமிழ்ந்துபோனால்‌ அதை எந்தச்‌ சக்தி 

யால்‌ கரையேற்ற முடியும்‌? வாயுபகவா 
மூழ்கிப்போன னின்‌ கருணை இல்லாவிட்டால்‌ கப்பல்‌ கரை 
ண்ட ரகக வ்‌ யேறுது. வாயு கப்பலை உயர்த்தும்‌ செய 
வைத்தல்‌ 

லில்‌ முற்படும்போது வருணன்‌ அதற்கு 
எதிராக நிற்பதில்லை. அவனும்‌ வாயுவிற்குத்‌ துணையாக 
வருகிறான்‌. கப்பலைக்‌ கரையேற்‌ றும்‌ முயற்சியில்‌ ஈடுபடு 
வோர்‌ மிகப்‌ பெரியனவும்‌, காற்று வெளிவராதபடி. துணி 
யும்‌ ரப்பரும்‌ கொண்டு செய்யப்பட்டனவுமான பைகளை 
மிகுதியாக நீருக்குள்ளே எடுத்துச்சென்று, அவற்றைக்‌ 
கப்பலின்‌ அடிப்பாகத்‌3தாடு சங்கிலிகளால்‌ பலமாகக்‌ 
கட்டிவிட்டு, மேலேவந்துவீடுகிறீர்கள்‌. பிறகு, மேலிருந்து 
கொண்டு அப்பைகளோடு தொடர்புடைய குழாய்களின்‌ 
வழியாக,காற்றுப்பம்புகளின்‌ உதவியால்‌, வெளிக்கா ற்றை 
அமுக்கிச்‌ செலுத்துகிரர்கள்‌. பைகளுக்குள்‌ காற்று 
மிகுதியாகச்‌ சென்றதும்‌ அவை கப்பலையும்‌ தூக்கிக்‌ 
சொண்டு மேலே மிதந்துவிடுகின்றன. எல்லாப்‌ பொருள்‌ 
களையும்‌ தன்பால்‌ இழுத்துக்கொள்ளும்‌ சக்தியடைய 
பூதேவியம்‌ வாயுவின்‌ சக்திக்கு முன்னை வலி குறைந்து 
போகிருள்‌. 


நீர்‌ மூழ்கிக்‌ கப்பல்‌, விமானம்‌ என்பனவும்‌ அதன்‌ 
துணையால்‌: இயங்குவனவே. இன்னும்‌ எத்தனையோ வழி 
களில்‌ நமக்கு நன்மை புரிவதற்குரிய பெருஞ்‌ சக்தியின்‌ 
உறைவிடமாகக்‌ காற்று உள்ளது. 


(. வானவில்‌ 


மழைக்காலங்களில்‌: ஆகாயத்தில்‌ தோன்றுகிற வான 
வில்லை நாம்‌ எல்லோரும்‌ பார்த்திருக்கறோம்‌. வானத்தில்‌ 
காணப்படும்‌ இன்பக்‌ காட்சிகளில்‌ அது 
இன்பக காட்டு சிமுர்ததாகும்‌. அது அடிவானத்தில்‌ வனை 
வாகத தோனறுகிறது. சிவப்பு, மஞ்சள்‌, 
பச்சை, முதலிய பல நிறங்கள்‌ ஒன்‌ றன்மேல்‌ ஒன்றாக. 
அதில்‌ அமைந்துள்ளன. பன்னிற மலர்களால்‌ தொடுத்த 
அழக மாலைபோல்‌ வானவில்‌ நம்‌ கண்களுக்கு விருந்‌ 
தளிக்கிறது. சாதாரண மக்களைவிடவும்‌, கவிஞர்கள்‌ 
அக்காட்சியில்‌ மிக ஈடுபடுகின்றனர்‌. அது அவர்கள்‌ 
உள்ளத்தில்‌ பற்பல உணர்ச்சிகளை எழுப்பு 
டா. இறது. அவற்றை அக்கவிஞர்கள்‌ உவமம்‌, 
உருவகம்‌ முதலிய அணிகளில்‌ அமைத்துத்‌ 
தம்‌ இலக்கியங்களை வளம்படுத்துகிறார்கள்‌. ஆகாயத்தை 
அலங்கரிப்பது போலவே உலக இலகயெங்களையும்‌ வான 
வில்‌ அழகு செய்கிறது. 
வானவில்‌ அறிஞர்‌ அனைவருடைய உள்ளத்தையும்‌ 
வ8கரித்தபோதிலும்‌, அது தோன்றுவதற்குரிய காரணம்‌ 
அவர்களுக்கு நெடுங்காலமாக ஒரு புதி 
தோன்றுவதன்‌ ராகவே இருந்துவந்துள்ளது. ஆதிகால 
வர்‌: பனா மனிதன்‌ வானவில்லை முதலில்‌ பார்த்த 
போது அச்சங்கொண்டிருக்கலாம்‌. அதன்‌ 
அழயெ நிறங்கள்‌ ஈமக்கு இன்பத்தை அளிப்பதைப்போல 
அவனுக்கு அளித்திரா. 
வானவில்லைக்‌ குறித்து ஒவ்வொரு நாட்டிலும்‌ ஒவ்‌ 
வொரு வகையான கருத்து நிலவிவந்தது. அதுவும்‌ காலத்‌ 


வானவில்‌ 91 


அதுக்குக்‌ காலம்‌ வேறுபட்டுள்ளது. நமது நாட்டிலே புராண 
இதிகாச காலத்தில்‌ அதனை இந்திரவில்‌ என்றும்‌, இராமன்‌ 
கைவில்‌ என்றும்‌ கூறிவந்தனர்‌. மேல்காடுகளிலும்‌ அதைப்‌ 

பற்றித்‌ தவறான கருத்துக்கள்‌ ஒரு காலத்‌ 
உண்மை காணும்‌ தில்‌ இருந்துவந்தன. ஆயினும்‌ ஓவ்வொரு 
முயற்சி நாட்டிலுமுள்ள அறிஞர்கள்‌ அதனைக்‌ 

குறித்துச்‌ சிந்தித்தவண்ணமாக இருந 
கனர்‌. கிரேக்க தேசத்து மூதறிஞரான அரிஸ்டாட்டில்‌ 
என்பவர்‌ அதனைக்‌ குறித்து ஆராய்ந்தார்‌. வானவில்‌ 
தோன்றுவதற்குள்ள உண்மையான காரணத்தை அவர்‌ 
கண்டுகொள்ளாவிடினும்‌, அம்முயற்சியில்‌ சிறந்த வெற்றி 
பெற்றார்‌. இன்னும்‌ ஒரு படி மேற்‌ சென்றிருந்தால்‌ உண்‌ 
மையை அறிந்துகொண்டிருப்பார்‌. , ஆயினும்‌ உண்மை 
மையைக்‌ கண்டு வெளியிட்ட பெருமை வித்தெலியோ 
என்னும்‌ வேறோர்‌ அறிஞர்க்கே உரியதாயிற்று. 


அறிஞர்கள வானவில்லைப்‌ பற்றிய பல செய்திகளை 

யும்‌ ஆராய்ந்து கூறியிருப்பினும்‌, பாமரமககள்‌ அவற்றை 

நுட்பமாக அறிந்து கொள்வதில்லை. அவர்‌ 

மழையின்‌ அறிகுறி கள்‌ வானவில்லை மழை பெய்வதற்குரிய 

ஓர்‌ அறிகுறியென்று பொதுப்பட எண்‌ 

ணுகிருர்கள்‌. மழைக்காலங்களில்‌ பல முறை அதனைப்‌ 

பார்த்த அனுபவத்‌ திலிருந்து அவர்கள்‌ அங்ஙனம்‌ கருது 
கின்றனர்‌. 


கார்‌ காலத்தில்‌ மழை பெய்துகொண்டிருக்கும்போ 
தும்‌, வானத்தில்‌ கர்ர்மேகங்கள்‌ .நிறைந்திருக்கும்‌ போதும்‌, 
வான வில்‌ தென்படுகிறது. மற்றக்‌ காலங்களில்‌ அது 
காணப்படுவதில்லை. இதனால்‌ வானவில்‌ தோன்றுவதற்கு 
மழைத்துளிகளே காரணம்‌ என்று ம்‌ ப வான 
வில்லிற்‌ காணும்‌ நிறமாலை வேறு சில சந்தர்ப்பஙகளிலும்‌ 


92 இயற்கையின்‌ விந்தை 


வெளிப்படுகிறது. சிறு குழந்தைகள்‌ வாய்க்குள்‌ தண்‌ 
ணீரை வைத்துக்கொண்டு அதை மேல 


நிறமாலைக்கு நோக்கி விசையோடு உமிழும்போது அந்நீர்‌ 
ர காரணம்‌ ஸு ச ட்‌ ச 
வழைத்தளி  அளிதுளியாகத்‌ தெளித்து, எங்கும்‌ சிதறி 


விழுவதைக்‌ காணலாம்‌. அவ்வாறு சிதறும்‌ 
ரீர்த்துளிகளின்‌ மீது நிறமாலை தோன்றுவதுண்டு. 


குற்றால நீர்வீழ்ச்சி போன்ற அருவிகளில்‌ வெள்ளம்‌ 
பெருக்கெடுத்துப்‌ பாயும்போது, அருவியின்‌ சுற்றுப்பு றத்தி 
லுள்ள வாயுவெல்லாம்‌ அடர்த்தியாக நீர்த்துளிகளைத்‌ 
தாங்‌, புகைப்படலம்போல்‌ காணப்படும்‌. காலையிலும்‌ 
மாலையிலும்‌ அருவியின்‌ அருகில்‌ செல்பவர்கள்‌ நீர்த்துளி 
கள்‌ நிரம்பிய அகாயத்தில்‌ மேற்கூறிய நிறமாலையைக்‌ 
காணக்கூடும்‌. இவையும்‌ நீர்த்துளிகளின்‌ சம்பந்தத்தால்‌ 
வானவில்‌ தோன்றுகிறது என்ற கருத்தை உறுதிப்படுத்து 
தின்றன. 


இவ்‌ வானவில்லை நாம்‌ சாதாரணமாக இரவில்‌ காண்ப 
தில்லை; பகலில்‌ மட்டுமே காண்கிறோம்‌. ஆதலால்‌ பகற்‌ 
பொழுதை உண்டுபண்ணும்‌ சூரிய ஒளியும்‌ வானவில்‌ 
தோன்றுவதற்கு ஓர காரணம்‌ என்று உணரலாம்‌. பகலி 
லும்‌, காலையில்‌ சுமார்‌ எட்டு மணிக்கு முன்‌ 


க்ப்‌ னும்‌, மாலையில்‌ நான்கு மணிக்குப்‌ பிண்‌ 
சாய்ந்த ள்‌ ம்‌ 

ரண ததால்‌ னுமே வானவில காணப்படுகிறது. இத 
வானவில்‌ னால சூரியனுடைய சாய்ந்த கிரணங்களே 


அதனைத்‌ கதோற்றுவிக்னெறன என்று 
அறிந்துகொள்ளலாம்‌. மேலும்‌ சூரியன்‌ கிழக்குத்‌ திசை 
யில்‌ இருக்கும்போது வானவில்‌ மேற்குத்திசையில்‌ அடி 
வானத்தில்‌ தோன்றும்‌; சூரியன்‌ மேற்குத்‌இசையில்‌ இருந்‌ 
தால்‌ அது கீழ்‌ வானத்தின்‌ அடியில்‌ காணப்படும்‌. 


வானவில்‌ 93 


இனி வானவில்‌ எங்ஙனம்‌ உண்டாகிறது என்பதை 
நோக்குவோம்‌. அதைக்‌ குறித்துச்‌ சிந்திப்‌ 
பதற்கு முன்னே சூரிய ஒளியின்‌ சில 
இயல்புகளைக்‌ குறித்து நாம்‌ அறிந்திருக்க 
வேண்டியது அவசியமாகும்‌. ஆகவே அவற்றை ஓவ்‌ 
வொன்றாகப்‌ பார்ப்போம்‌. 


சூரிய ஒளியின்‌ 
இயல்புகள்‌ 


முதலாவது, நாம்‌ கண்ணால்‌ பொருள்கனைக காண்ப 
தாகச்‌ சொல்லுகிறோம்‌. கண்‌ பொருள்களை எங்கனம்‌ 
காண்கிறது? ஓர்‌ இருட்டறைக்குள்‌ கண்களைத்‌ திறந்து 
கொண்டிருந்தாலும்‌ அங்குள்ள பொருள்‌ 
கள்‌ நமக்குப்‌ புலப்படுவதில்லை. இருட்‌ 
டில்‌ குருடர்களும்‌ நாமும்‌ ஒருப்போலத்‌ 
தான்‌. ஆனால்‌ அறைக்‌ கதவைத்‌ இறந்துவிட்டால்‌ அங்‌ 
குள்ள பொருள்கள்‌ பளிச்சென்று நம்‌ கண்ணிற்‌ படுகின்‌ 
றன. இதன்‌ காரணம்‌ என்ன? கதவைத்‌ திறக்கும்‌ 
பொழுது சூரிய ஓளி அறைக்குள்ளே புகுகிறது. ஒளிக்‌ 
கதிர்கள்‌ அங்குள்ள பொருள்களில்‌ விழுகின்றன. 
பொருள்களில்‌ விழுந்த கதிர்கள்‌ பின்னர்‌ அவற்றினின்‌ 
அம்‌ பிரதிபலித்து நம்‌ கண்களிற்‌ படுகின்றன. அப்‌ 
பொழுது நம்‌ கண்களுக்கு அப்பொருள்களைப்‌ பார்க்க 
முடிகிறது. 


பொருள்களைக்‌ 
காணவைத்தல்‌ 


இரண்டாவ, ஒளிக்கதிர்கள்‌ சூரியனிடமிருந்து வரு 

வனவாயினும்‌ சரி, அலலது பொருள்களில்‌ பட்டுப்‌ பிரதி 

பலித்துச்‌ செல்வனவாயினும்‌ சரி-எப்பொழுதும்‌ சேர்க 

கோட்டிலேயே செல்லுகின்றன. வீட்டுக்‌ 

கக்த்க்‌ கூரையிலுள்ள சிறிய துவாரம்‌ வழியாக 

சூரியரெணங்கள்‌ அழைந்து செல்வதை 

நாம்‌ பார்த்‌ இருக்கிறோம்‌. அவை யாவும்‌ சாய்வு வளைவின்‌ றி 
நேர்‌ ஓழுங்கிலேயே செல்லுகின்‌ மன. 


94 இயற்கையின்‌. விந்தை 


மூன்றாவது, ஒளிக்கதிர்களுக்குச்‌ சில பொருள்களி 
னூடு நுழைந்து செல்ல முடியும்‌. வேறுபல பொருள்களுக்‌ 
குள்ளே அவ்வாறு நுழைந்து செல்ல. முடிவதில்லை. நண்‌ 
பகல்‌ வேளையாயினும்‌, வீட்டிலுள்ள கதவு 
ஜன்னல்களை இறுக மூடிவிட்டால்‌ 
உள்ளே இருளாகிவிடுகிறது. வெளியி 
லிருக்கும்‌ ஒளிக்க திர்களுக்கு, சுவர்‌, பலகை, ஓடு இவற்றி 
னூடே நுழைந்து செல்லும்‌ வலிமையில்லை. ஆனால்‌ கதவு 
களிலும்‌ ஜன்னல்களி லும்‌, பலகைக்குப்‌ பதில்‌ கண்ணாடி. 
அமைக்கப்பட்டிருந்தால்‌, சூரிய ஓளி அக்கண்ணாடி வழி 
யாகப்‌ புகுந்து வீடெங்கும்‌ வெளிச்சமாக இருக்கும்‌. 
இதனால்‌ ஒளிக்கதிர்களுக்கு, சுவர்‌ பலகை முதலிய 
பொருள்களினுூடு நுழைந்து செல்ல முடியாதென்றும்‌, 
கண்ணாடி முதலிய வேறுசில பொருள்களினூடு நுழைந்து 
செல்லக்கூடும்‌ என்றும்‌ அறியலாம்‌. 


கணணுடியில்‌ 
ஊடுருவல்‌ 


சூரிய ஒளி ஊடுருவிச்‌ செல்லும்‌ பொருள்களில்‌ தண்‌ 
ணீரும்‌ ஒன்று. சண்ணிருக்குள்‌ கிடக்கும்‌ பொருள்களை 
யும்‌ மீன்‌ முதலியவற்றையும்‌ நாம்‌ காண்‌ 
கிறோம்‌. சூரிய ஓளி தண்ணீருக்குள்‌ 
நுழைந்து செல்லுவதாலேயே அவை தம்‌ 
கண்‌ களுக்குப்‌ புலனாகின்‌ றன. 


தண்ணீரில்‌ 
ஊடுருவல்‌ 


நான்காவது, ஒளி கண்ணாடிக்குள்‌ நுழைக றதென்று 
மேலே கூறினோம்‌. ஆனால்‌ அதற்கு முகம்பார்க்கும்‌ கண்‌ 
ணாைடிக்குள்‌ நுழைந்து செல்ல' முடியாது. எனெனில்‌, 
அதன்‌ பின்புறத்தில்‌ ரஸம்‌ பூசப்பட்டிருக்கிறது. ஒளிக்‌ 
கதிகள்‌ கண்ணாடியைக கடந்து செல்ல அப்‌ பூச்சு அனு 
மதிப்பதில்லை. சாதாரணக்‌ கண்ணாடியின்‌ ஒரு பக்கத்தில்‌ 
ஓரு அட்டையையோ பலகையையோ வைத்தாலும்‌ ஒளிக்‌ 
கதிர்கள்‌ அதற்குள்‌ ஊடுருவிச்‌ செல்ல முடியாமல்‌ தடைப்‌ 
பட்டுவிடும்‌. முகம்‌ பார்க்கும்‌ கண்ணாடி. ஓன்மைச்‌ சூரிய 


வானவில்‌ 95 


கிரணத்திற்கு எதிராகக்‌ காட்டினால்‌ ஒளிக்கதிர்கள்‌ 
அதிலிருந்து தெறித்து வேறோர்‌ பக்கமாகச்‌ செல்வதைக்‌ 
காணலாம்‌. இதனைப்‌ பிர திபலித்தல்‌ (Reflection) என்று 

சொலலுகிறார்கள்‌. கண்ணாடியைச்‌ கொஞ்‌ 
பிரதி பலித்தல்‌ சம்‌ கொஞ்சமாகச்‌ சாய்த்துக்‌ கொண்டு 

வந்தால்‌ பிரதிபலித்துச்‌ செல்லும்‌ ஒளிக்‌ 
கதிர்களும்‌ முன்சென்ற திசையைவிட்டு, விலகி விலகி 
வேறு திசைகளில்‌ செல்வதைக்‌ காணலாம்‌. இவவாறு 
ஒளிக்க திர்களைப்‌ பிர திபலிக்கச்‌ செய்யும்‌ சகதி கண்ணாடிக்‌ 
கு மட்டுமே உண்டுஎன்று எண்ணுதலாகாது. ஒளிக்கதிர்‌ 
களை உள்ளே நுழையவிடாத எல்லாப்‌ பொருள்களுக்கும்‌ 
அக்கதிர்களைப்‌ பிரதிபலிக்கச்‌ செய்யும்‌ ஆற்றல்‌ உண்டு. 
ஓளியை உள்ளே புகவிடும்‌ பொருள்களும்கூட, தம்மீது 
வீழும்‌ கதிர்களில்‌ சிலவற்றைப்‌ பிரதி பலித்‌ துவிடுகின்‌ றன. 
ஒளிக்கதிர்கள்‌ , பிர இபலிக்கப்படும்போது அதன்‌ சக்தி 
குறைந்து விடுகிறது. இதன்‌ காரணம்‌ அந்த ஒளியின்‌ 
ஒரு பகுதியைப்‌ பிரதிபலிக்கும்‌ பொருள்‌ எடுத்துக்கொள்‌ 
வதேயாம்‌. 


ஐந்தாவது, ஒளிக்கதிர்கள்‌ தாம்‌ ஊடுருவிச்‌ செல்வதற்‌ 
குரிய கண்ணாடி, தண்ணீர்‌ முதலிய பொருள்களுக்குள்‌ 
அழையும்போது அவற்றின்‌ நெறியில்‌ மாறுதல்‌ ஏற்படு 
கிறது. காற்றில்‌ நேராக வந்துகொண்டிருந்த கதிர்கள்‌, அப்‌ 
பொருள்களில்‌ படும்போது முறிந்து தம்‌ பாதையிலிருந்து 
சற்று உட்புறமாகக கோடி அவற்றினுள்ளே நுழை 
கின்‌ றன. இவ்வாறு நுழைந்த கதிர்கள்‌ அப்பொருள்‌ 
களுக்குள்‌ செல்லும்‌ தூரம்‌ முழுவதும்‌. கோக்கோட்டி 
லேயே செல்லுகின்றன. பின்னர்‌ அவற்றிலிருந்து வெளி 
வரும்போது அக்கதிர்கள்‌ முன்போல முறிந்து கோடு 
கின்றன. இம்முறை கதிர்களின்‌ கோடுதல்‌ வெளிப்புற 
மாக நிகழ்கிறது. மூன்‌ உட்புறமாகக்‌ கோடிய அதே 


96 இயற்கையின்‌ விந்தை 


அளவிற்கு இப்பொழுது வெளிப்புறமாகக்‌ கோடுகிறது. 
கதிர்கள்‌ முறிந்து கோடி, காற்றுக்குள்‌ சென்றதும்‌, அவை 
மீண்டும்‌ கோககோட்டிலே சஞ்சரிக்கின்‌ றன. இவ்வாறு 

காற்றிலிருந்து கண்ணாடி, தண்ணீர்‌ 
ஒளி கோடல்‌ முதலியவற்றிற்குள்‌ நுழையும்‌ போதும்‌, 

பின்னர்‌ அவற்றினின்று வெளி வந்து 
காற்றுக்குள்‌ செல்லும்போதும்‌ முறிந்து கோடுகிற இந்த 
இயல்பை ஓளிகோடல்‌ அல்லது ஒளிமுறிவு (Refraction) 
என்று சொல்லுகிறார்கள்‌. ஒளிக்கதிர்‌ கனம்‌ குறைந்த 
பொருளிலிருந்து கனம்‌ மிகுந்த பொருளுக்குள்‌ நுழையும்‌ 
போது உட்பக்கமாகவும்‌, கனம்‌ மிகுந்த பொருளிலிருந்து 
குறைந்து பொருளுக்குள்‌ நுழையும்போது வெளிப்பக்க 
மாகவும்‌ கோடிச்‌ செல்லுகிறது. 


ஒரு நேரான கோலை எடுத்து தண்ணீருக்குள்‌ பாதி 

அமிமும்படி. பிடித்தால்‌ தண்ணீருக்குள்‌ இருக்கும்‌ பாகம்‌ 

வளைந்தது போல்‌ காணப்படுகிறது. நீருக்குள்‌ இருக்கும்‌ 

கோலின்‌ பாகங்களிலிருந்து வெளிவரும்‌ கதிர்கள்‌ நீரை 

விட்டுக்‌ காற்றுககுள்‌ நுழையும்‌ போது 

நீருக்குள்‌ இருக்‌ முன்வந்த கெறியை. விட்டு வெளிப்பக்க 

என்ன்‌ பொருல்‌ மாகக்‌ கோடி வருவதாலேயேகோல்‌ வளைந்‌ 

தோற்றம்‌ திருப்பதாக நமக்குத்‌ தோன்றுகிறது. 

ஆழமான நீர்கிலைகளின்‌ அடியிலுள்ள 

மண்‌ கல்‌ முதலியன மேலிருந்து பார்ப்பவர்களுக்கு மிகச்‌ 

சமீபத்திலிருப்பது போல்‌ தோன்றுவதற்கும்‌ இதுவே 
காரணம்‌. 

ஆறுவது, சூரிய ஓளி வெண்ணிறமுடையதாக நமக்குக்‌ 

பல நிறங்கள்‌ ’ அ 2 உக எம 

திருககின்‌ றன. சரலாந்தரில்‌ தொங்கும்‌ 

முப்பட்டைக்‌ கண்ணாடித்‌ துண்டு ஒன்றையெடுத்து, அதன்‌ 


வானவில்‌ 97 


வழியாகச்‌ சூரிய ஒளியைப்‌ பார்த்தால்‌ சிவப்பு, மஞ்சள்‌, 
பச்சை முதலிய பல நிறங்களைக்‌ காணலாம்‌. இக்கிறஙகள்‌ 
அனைத்தும்‌ சூரிய ஒளியில்‌ அடங்கியிருகனெ றன. 


மழைக்காலங்களில்‌ ஈரமாக இருக்கும்‌ பாதையில 
மோட்டாரிலுள்ள பெட்ரோல்‌ கசிந்து விழுந்து அவ்விடத்‌ 
தில்‌ நிறமாலை தோன்றுவதை நாம்‌ பார்த்‌ இருக்கிறோம்‌. இம்‌ 
நிறமாலை எங்கனம்‌ உண்டாகிறது? பெட்‌ 
ரோல்‌ தண்ணீரின்‌ மீது மிக மெல்லிய 
ஆடையாகப்‌ படிறெது. ஒளிக்கதிர்கள்‌ 


பெட்ரோல்‌ 
துளியில்‌ நிறமாலை 


அவ்‌ ஆடையின்‌ மேற்‌ புறத்திலும்‌, அடியில்‌ தண்ணீரோடு 
சேருமிடத்திலும்‌ பட்டுப்‌ பிரதிபலிக்கின்‌ றன. அப்போது 
வெளிவரும்‌ ஒளி-அலைகள்‌ ஒன்றோடொன்று தாக்குண்டு, 
பல நிறங்களாகக்‌ காட்சியளிக்கின் றன. 


உலகிலுள்ள பொருள்கள்‌ ஒவ்வொன்றும்‌ ஓவ்வொரு 
கிறமுடையதாகத்‌ தோன்றுகிறது. இலைகள்‌ பச்சை நிற 
முடையவை. பூக்கள்‌ சிவப்பு, நீலம்‌, மஞ்சள்‌ முதலிய 
நிறங்களில்‌ ஒன்றைப்‌ பெற்றுள்ளன 
வ்‌ ர்‌ அவக ஆகாயத்தின்‌ நிறம்‌ நீலம்‌. இந்கிற வேறு, 
பாடுகள்‌ எங்ஙனம்‌ உண்டாகின்‌ றன? 

அறிஞர்கள்‌ இதனைக்‌ குறித்து ஆராய்ந்துள்ளனர்‌. சூரிய 
ஒளி இலைகளில்‌ படும்போது அவை அந்த ஓளியிலுள்ள 
பச்சை நிறம்‌ நீங்கலான மற்ற நிறங்களை யெல்லாம்‌ கிரகித்‌ 
துக்கொள்ளுகின்‌ றனவாம்‌. கிரகிக்கப்படாத பச்சைமிறம்‌ 
மட்டுமே அந்த இலைகளில்‌ தோன்றுகிறது. இதுவே இலை 
பச்சையாக இருப்பதன்‌ காரணம்‌. இதுபோலவே பூக்களும்‌ 
குரியகிரணத்தில்‌ எந்த எந்த நிறங்களைக்‌ கிரகிப்பதில்லை 
யோ அந்த அந்த நிறங்களை யுடையனவாய்க்‌ காணப்படுகன்‌ 
மன. ஆகாயம்‌ நிலகிறமாகத்‌ தோன்றுவதற்குக்‌ காற்றில்‌ 
மிதந்துகொண்டிருக்கும்‌ எண்ணற்ற தூசிகளே காரண 


92 இயற்கையின்‌ விந்தை 


மாம்‌. தூசிகள்‌ சூரிய ஒளியிலுள்ள நீலகிறத்தை விட்டு 
விட்டு மற்ற நிறங்களைக்‌ ரெத்துக்‌ கொள்ளுகின்றன. 
தூசிவழியாய்‌ ஆகாயத்தைப்‌ பார்க்கும்‌ நமக்கு அது நீல 
நிறம்‌ வாய்ந்ததாகக்‌ காணப்படுகிறது. 


சரலாந்தரில்‌ தொங்கும்‌ கண்ணாடித்‌ துண்டைவிடப்‌ 
பெரியதும்‌ குட்டையான துமான முப்பட்டைக்‌ கண்ணாடி 
(Prism) வேறு உண்டு. முகம்‌ பார்க்கும்‌: 
வ்‌ கண்ணாடியின்‌ உதவியால்‌ சூரிய ஒளியைப்‌: 
ஏழு நிறங்கள்‌ பிர இிபலிக்கச்செய்து, அதன பாதையில 
ஒரு முப்பட்டைக்‌ கண்ணாடியை வைத்‌ 
தால்‌, அதற்குள்‌ நுழைந்து வெளிவரும்‌ ஒளி வெண்மை 
யாக இராமல்‌ வானவில்லைப்‌ போனற நிறமாமலையாகக 
காணப்படுகிறது. அம்மாலையில்‌ ஊதா: ( Violet), கருநீலம்‌ 
(Indigo), நீலம்‌ (Blue), பச்சை (ரோ), மஞ்சள்‌ 
(Yellow), ஆரஞ்சு (Orange), செப்பு (Red) ஆகிய ஏழு 
வர்ணங்கள்‌ கீழிருந்து மேலாக அமைந்துள்ளன. 


நிறமாலையில்‌ கண்ட நிறங்கள்‌ அனைத்தும்‌ சூரிய 
னுடைய வெண்ணிறக்‌ கதிரில்‌ அமைந்துள்ளனவே. வெண்‌. 
கதிர்‌ பிரியும்போது பல நிறக்‌ கதிர்கள்‌ அதிலிருந்து 
தோன்றுகின்றன. மேற்சொன்ன ஊதா, கருகீலம்‌ முத 
லிய நிறங்களை ஒன்றாக இணைத்து கோக்கும்போது அவை 
வெள்ளொளியாகக்‌ காட்கசிதருகின்றன. வட்ட வடிவ 
மான ஒரு தகட்டில்‌ இந்த ஏழு நிறங்களையும்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட அளவில்‌ பூசி, தகட்டை விசையாகச்‌ சுழலும்படி 
செய்தால்‌ இந்கிறங்கள்‌ அனைத்தும்‌ ஒன்றாகப்‌ பொருந்தி 
மங்கிய வெள்ளொளியாகக்‌ காணப்படும்‌. 

கூரியஜளி முப்பட்டைக்‌ கண்ணாடிக்குள்‌ நுழைந்து 
வரும்போது வெவ்வேறு நிறங்களாகத்‌ தோன்றுவதன்‌: 
காரணமென்ன? வெள்ளொளியிலிருக்கும்‌ எழு நிறங்களும்‌ 


வானவில்‌ 99 


முப்பட்டைக்‌ கண்ணாடிக்குள்‌ ஒவ்வொரு வகையாகக்‌ 
கோடும்‌ இயல்புடையன. ஊதாநிறம்‌ அதிகமாகக்‌ கோடு 
தல்‌ அடைகிறது. கருநீலம்‌, பச்சை முதலிய நிறங்கள்‌ 

படிப்படியாகக்‌ குறைந்து கோடுகினறன. 


அது பிரிந்து சிவப்புநிறம்‌ கோடும்‌ அளவு மற்ற எல்லா 
தோன்றக்‌ ல்‌ ட ட்‌ a 
காரணம்‌ வற்றினும்‌ குறைவாக இருக்கிறது. இவ்‌ 


வாறு ஓவ்‌ வெரு நிறத்திற்குமுள்ள 
கோடல்‌-அளவின்‌ வித்தியாசத்தால்‌ வெள்ளொளி தனித்‌ 
தனியாகப்‌ பிரிந்து நிறமாலை தோன்றுகிறது. 


மேல்‌ விவரித்த ஒளிபற்றிய உண்மைகளே வானவில்‌ 
தோன்றுவதற்குக்‌ காரணமாக உள்ளன. மழைக்‌ காலங்‌ 
களில்‌ ஆகாயம்‌ நுண்ணிய நீர்த்துளிகளால்‌ நிறைந்திருக்‌ 
கும்‌. இந்‌ நீர்த்துளிகள்‌ தூசி முதலிய 
த திடப்பொருள்களின்‌ சேர்க கையால்‌ 
ய்து ஒன்றுகூடி, துளித்துளியாக மழை பெய்து 
காரணம்‌ . த்‌ ஸ்‌ த்‌ ட்டது ன: 
கொண்டிருக்கும்‌. இக்‌ நீர்த்துளிகளின மீது 
சூரியனின்‌ சாய்ந்த கரணங்கள்‌ படும்போது அவை அத்‌ 
துளிகளுக்குள்ளே நுழைந்து செல்லுகின்றன. முதலில 
நுழைந்தபோது ஓளிகோடல்‌ நிகழ்கிறது. அவ்வாறு 
கோடும்போது வெண்கதிர்‌ பன்னிறக கதிர்களாகப்‌ பிரி 
கிறது. அக்கதிர்கள்‌ நீர்த்துளியின்‌ உட்புறத்தில சென்று 
பிரதிபலித்து அத்துளிக்கு உள்ளேயே வேறோ திரை 
யாகச்‌ செல்லுகன்‌ றன. பின்னர்‌ அப்பன்னிறக்‌ கதிர்கள்‌ 
நீர்‌த்துளியைவிட்டு வெளிவருகின்றன. வெளிவந்து காற்‌ 
நிற்குள்‌ புகும்போது மீண்டும்‌ ஒருமுறை ஒளிகோடல்‌ 
நடைபெறுகிறது. இவ்வாறு எண்ணிலாத நீர்த்துளிகளி 
லிருந்து வரும்‌ நிறக்கதிர்கள்‌ அனைத்தும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து 
வானவில்லாகக்‌ காட்௪ு தருகின்றன. எனவே சூரியனின்‌ 
வெள்ளெரளி இருமுறை கோடலையும்‌, ஒருமுறை பிரதி 


100 இயற்கையின்‌ விந்தை 


பலிப்பையும்‌ பெற்று, வானவில்லாகத்‌ தோன்றுகிறது 
என்பது கெளிவாம்‌. 


சூரிய ஒளி நீர்த்துளிகளுக்குள்ளே இருமுறை பிரதி 
பலிப்பைப்‌ பெறுவதைப்பற்றி மேலே விவரித்தோம்‌. 
ஒளிக்கதிர்கள்‌ ஒருமுறைதான்‌ பிரதிபலிப்பை அடைய 
வேண்டுமென்ற நியதி இலலை. உண்மை 
யில்‌ அவை பலமுறை பிரதிபலிப்பை 
அடைகின்றன. அவ்வாறு அடையும்‌ ஒவ 
வொரு தடவையும்‌ ஒவ்வொரு வானவில்‌ தோன்றுகிறது. 
ஆகவே நாம்‌ காணும்‌ வானவில்லோடு சேர்ந்து எத 
தனையோ வானவிற்கள்‌ தோன்றுகின்றன. ஆனால்‌ பிரதி 
பலிப்பு அதிகப்‌ படுந்தோறும்‌ அவற்றால்‌ உண்டுபண்ணப்‌ 
படும்‌ வானவிற்கள்‌ மங்கிக்கொண்டே வருகின்றன. ஆத 
லால்‌ அவை நம்‌ கண்ணிற்‌ படுவதில்லை. கில வேளைகளில்‌ 
வானத்தில்‌ மேகங்கள்‌ எதுவுமின்றி சூரிய ஒளி மிகப்‌ 
பிரகாசமாக இருந்தால்‌ ஒரு வானவில்லிற்குமேல்‌ வேறோர்‌ 
வானவில்லையும்‌ நாம்‌ காணக்கூடும்‌. முதலில்‌ தோன்றிய 
தைப்‌ பிரதமவில்‌ (Primary Rainbow) என்றும்‌, பின்னர்த்‌ 
¥தோன்‌ றியதைத்‌ துணேவீல்‌ (Secondary Rainbow) என்‌ 
றும்‌ அழைக்கிறார்கள்‌. துணைவில்‌ ஒளிக்கதிர்‌ இரண்டு 
முறை பிரதிபலிப்பைப்‌ பெற்றதன்‌ விளைவாகத்‌ கோன்‌ 
றியதாம்‌. அதற்கும்‌ பிரதம வானவில்லுக்கும்‌ நிற 
அமைப்பில்‌ வேற்றுமை யுண்டு. பிரதமவில்லில்‌ ஊதா 
நிறம்‌ அடியிலும்‌, சிவப்புகிறம்‌ மேற்புறத்திலும்‌ இருக்‌ 
கும்‌. துணைவில்லில்‌ இம்முறை மாறித்‌ தோன்றுகிறது. 
அதில்‌ சிவப்புகிறம்‌ அடியிலும்‌, ஊதகாஙிறம்‌ மேல்பாகத்‌ 
இலும்‌ அமைந்துள்ளன. 


பலவிற்கள்‌ 
தோன்றுதல்‌ 


வானவில்‌ சாதாரணமாகப்‌ பகலிலேயே காணப்படு 
மென்று மேலே கூறினோம்‌. ஆனால்‌ மிக அபூர்வமாக இரவி 


வானவில்‌ 101 


லும்‌ காணப்படுவதுண்டு. நிலவொளி பால்போல வீசும்‌ 
போது கதிர்கள்‌ மழை மேகத்தில்‌ பட்டு வானவில்‌ 
கோன்‌ றுறெது. ஆனால்‌ இவவில்‌ மிக மங்க 
அரவக்‌. லாக இருக்கும்‌. இரவில்‌ தோன்றும்‌ 
தோன்றுதல்‌ வானவில்லைக்‌ குறித்து நூல்களில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. இதனை மக்கள்‌ ஒரு அப 
சகுனமாக, பின்னால்‌ விளையப்போகும்‌ தீமைக்கு ஓர்‌ முன்‌ 
னறிவிப்பாகக்‌ கருதினர்‌. சிலப்பதிகாரத்தில இதைப்‌ 
பற்றிய குறிப்பு ஒன்று வருகிறது. கோவ 
சிலப்பதிகாரத்‌ லன்‌ கொலையுண்டபின்‌ கண்ணகி பாண்டி 
தில்‌ வரும்‌ ர ்‌ க . 
குறிப்பு யனைக்‌ கண்டு வழக்குரைக்க வருகின்றாள்‌. 
அதற்குச்‌ சற்று முன்னே கோப்பெரும்‌ 
தேவி ஒரு திக்கனாக காண்கின்றாள்‌. அதனை இளங்கோ 
வடிகள்‌ பின்வருமாறு சித்திரிக்கிறார்‌ : 


செங்கோலும்‌ வெண்குடையும்‌ 
செறிநிலத்து மறிம்து வீழ்தரும்‌ 
நங்கோன்றன்‌ கொற்றவாயில்‌ 
மணிடடுங்க நடுங்குமுள்ளம்‌ 
இரவுவில்லிடும்‌ பகல்‌ மீன்விமும்‌ 
இருமான்கு திசையுமதிர்ச்திடும்‌ 
வருவதோர்‌ துன்பமுண்டு. 
அரசி கண்டவற்றுள்‌ இரவு வில்‌ ஓன்று. அபசகுனங்கள்‌ 
யாவும்‌ அவள்‌ மட்டில்‌ மெய்யாகிவிட்டன. பாண்டியனும்‌ 
தேவியும்‌ சிறிது நேரத்தில்‌ உயிர்‌ துறந்தனரென்று இளங்‌ 
கோவடிகள்‌ கதை அ௮மைகீகிறூர்‌. உயிர்கள்‌ தழைத்து 
வாழ்வதற்குக்‌ காரணமான மேகத்தில்‌, கண்ணுக்கினிய 
வானவில்‌, இரவுப்பொழு தில்‌ தென்படின்‌, அதனை அஞ்சத்‌ 
தகும்‌ தீச்சகுனமாகக கூறுவது ஓர்‌ இலக்யெ விந்தையே 
போலும்‌. 


8. வால்நட்சத்திரம்‌ 


வானத்தில்‌ தோன்றும்‌ மூன்று காட்சிகள்‌ ஈம்‌ அனை 
வருடைய கவனத்தையும்‌ ஈர்க்கின்றன. அவை எரி 
கொள்ளி வீழ்தல்‌ (81௦௦110ஐ-81க78), சந்திர 
வானத்தில்‌ கிரகணம்‌ (பLயnகar-eclipse), வால்நட்சத்‌ 
னன்‌ திரம்‌ தோன்றுதல்‌ (001௦) என்பனவாம்‌. 
அவற்றுள்‌ எரிகொள்ளி வீழ்வது மிகச்‌ 
சாதாரணமாகக்‌ காணக்‌ கூடியதே. சந்திரகரகணமும்‌ 
ஆண்டிற்கு ஒரு முறை இரு முறை நிகழ்கிறது. ஆனால்‌ 
வால்நட்சத்திரம்‌ மிக அபூர்வமாகவே தோன்றுகிறது. 
வால்நட்சத்திரம்‌ . ஆகாயத்தில்‌ தோன்றினால்‌ அது 
ஓர்‌ இன்பக்‌ காட்சியாக அமைவதில்லை. பாமர மக்கள்‌ 
உள்ளத்தில்‌ அது திகிலையும்‌ அச்சத்தையும்‌ உண்டு 
... பண்ணுகிறது. பல ஆண்டுகளுக்கு ஒரு 
வால்நட்சத்திரம்‌ றை வெளிப்படும்‌ இயல்பும்‌, அதன்‌ 
உண்டு தோற்றமும்‌ அமைப்பும்‌ அவற்றிற்குக்‌ 
காரணமாக இருக்கலாம்‌. மேனாட்டார்‌ 
அதனை ஓர்‌ உயிருள்ள பொருளென்றும்‌, மக்களை அச்‌ 
சுறுத்துவதற்காக ஆகாயத்தில்‌ தோன்றுறெதென்றும்‌ 
ஒரு காலத்தில்‌ கருதி வந்தனர்‌. நமது நாட்டிலும்‌ அதனை 
ஓர்‌ உற்பாதமாகவே புலவர்கள்‌ தம்‌ இலக்கியங்களில்‌ 
கூறியுள்ளார்கள்‌. 
ஓர்‌ உருண்டைத்தலை; அதன்‌ நடுவே ஒரு பெரிய கண்‌ 
(Nucleus); தலையிலிருந்து தோன்‌ றி நீண்டு வளர்ந்த வால்‌: 
இவையே வால்௩ட்சத்திரத்தின்‌ பாகங்கள்‌. வால்நட்சத்‌ 
திரம்‌ தோன்றும்போது அதன்‌ தலையே முதலில்‌ தென்படு 


வால்நட்சத்திரம்‌ 103 


கிறது; பின்னர்‌, படிப்படியாக மற்றப்‌ பாகங்கள்‌ வெளிப்‌ 
படுகின்றன. தலை மங்கிய செந்கிற முடையது. அதன்‌ 
சுற்றுவட்டம்‌ தெளிவின்‌ றி மங்கலாக இருககும்‌. தலையில்‌ 
ஒளிமிக்க பாகம்‌ அதன்‌ நடுவிலமைந்துள்ள கண்‌ ஆகும்‌. 
அது செந்நிறமும்‌ வெள்ளிக்‌ இரகத்தைப்‌ 
-போனற பிரகாசமும்‌ வாய்ந்தது. வால்‌ 
மிக நீண்டு மஞ்சளாக இருக்கும்‌. அது 
இரண்டு பிரிவுகளுடையதாய்க காணப்படுகிறது. அவற்‌ 
அள்‌ ஒன்று பெரிது; மற்றது சிறிது. பெரிய வால்‌ சற்று 
வளைந்து விசிறி போன்றிருக்கிறது. அது ஆகாயத்தின்‌ 
உச்சியைகோக்கி ஒளி வீசிக்‌ கொண்டிருக்கும்‌. சிறிய 
வால்‌ மங்கலாகவும்‌, வளைவின்‌ றியும்‌, அடர்ந்து குட்டையா 
கவும்‌ இருக்கிறது. அது பெரிய ண்ட்‌ சற்றுச்‌ 
சாய்வாகக காணப்படும்‌. 
இக்த வால்£ட்சத்திரம்‌ முதலில்‌ மங்கலாகத்தோன்‌ றி, 
பின்னர்‌ படிப்படியாகப்‌ பிரகாசத்தில்‌ மிகுந்து கொண்டு 
வ்ரும்‌. இரவில்‌ காணப்படுறெ மற்ற நட்சத்திரங்களைப்‌ 
போலன்‌ றி, இது இரவும்‌ பகலும்‌ காட்சியளித்துக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. சில நாட்கள்‌ தொடர்ச்சியாக விளங்கிய பின்‌. 
னர்‌, அது சிறிது சிறிதாக மங்கிக கொண்டே சென்று 
கடைசியில்‌ கண்ணிற்குப்‌ படாமல்‌ முற்றிலும்‌ மறைந்து 
போகிறது. 
மேற்கூறியன, பெரும்பாலான வால்நட்சத்‌ திரங்‌ 
களுக்கு முரிய பொதுவியல்புகளாம்‌. ஆயினும்‌ அவற்றி 
லிருந்து மிக வேறுபட்டன சிலவும்‌, வான 
வெளியில்‌ உள்ளன. கண்ணுக்குப்‌ புல 
னாகாமல்‌ தொலைநோக்கி கருவியால்‌ மட்‌ 
டுமே காணக்கூடிய வால்நட்சத்திரங்களும்‌ 
எண்ணிலாதன உண்டு. சில மிகப்‌ பிரகாசமாகத்‌ தோன்‌ 
அம்‌; வேறு லெ மங்கலாக இருக்கும்‌, ஈடுவிள்ள கண்‌ இல. 


வால்௩ட்சத்திரத்‌ 
இன்‌ தோற்றம்‌ 


இல வேறுபாடுகள்‌ 


104 இயற்கையின்‌ விந்தை 


வற்றில்‌ மிகச்‌ தெளிவாயம்‌ பேரொனியுடையதாயம்‌ 
இருக்கும்‌; சிலவற்றின்‌ கண்கள்‌ மங்கியிருக்கின்‌ உன. கண்‌. 
வட்டமாகவும்‌, நீண்டு ஓடுங்கியும்‌ காணப்படுவதுண்டு. 
வாலிலும்‌ பல வேறுபாடுகள்‌ தோன்றுகின்றன. ஒரு சம 
யம்‌ வாலோடு தோன்றும்‌; மற்றோர்‌ சமயம்‌ வால்‌ இராது, 
வால்‌ மேற்புறமாக உயர்ட்திருப்பதுமுண்டு. சில வேளைக 
ளில்‌ இம்மாறுதல்கள்‌ பலவும்‌ ஒரு ஈட்சத்திரத்திலேயே பல 
நாட்களாக நிகழும்‌. 

வாலநட்சத்திரங்களைக்‌ குறித்துப்‌ பல அறிஞர்கள்‌ 
சிறந்த ஆராய்ச்சிகள்‌ செய்துள்ளனர்‌. அவற்றின்‌ பயனா 
கப்‌ பல அரிய விஷயங்கள்‌ நமக்குத்‌ தெரியவருகின்‌ றன. 
வால்‌ நட்சத்திரங்கள்‌ மிகப்பெரிய உருவ 
முடையவை. அவற்றின்‌ தலையின்‌ குறுக 
களவு பதினாயிரம்‌ மைல்‌ முதல்‌ பன்னி 
ரண்டு லட்சம்‌ மைல்‌ வரையிலும்‌ இருக்கும்‌. பெரிய வால்‌ 
நட்சத்திரத்தின்‌ தலை சூரியனுடைய பரிமாணத்தில்‌ பாதி 
இருக்கும்‌. வாலநட்சத்திரத்தின்‌ கண்‌ 1000 மைல்‌ முதல்‌ 
8000 மைல்‌ வரை அகலமுடையதாயிருக்கிறது. சிலவற்‌ 
றில்‌ கண்கள்‌ பல துண்டுகளாகப்‌ பிளவுபட்டு அமைக்‌ 
துள்ளமையபோல்‌ காணப்படுகின்றன. வால்‌ சாதாரண 
மாக மூன்றுகோடி முதல்‌ ஐர்துகோடி மைல்‌ வரையிலும்‌ 
நீளமுடையதாயிருக்கும்‌. பத்துக்கோடி மைல்‌ நீளமும்‌, 
நுனிப்பாகத்தில்‌ ஒரு கோடி மைல்‌ அகலமுமுடைய வால்‌ 
நட்சத்திரமும்‌ தோன்றியுள்ளது. 

வால்நட்சத்திரங்கள்‌ கிரகங்களைப்‌ போல்‌ ஆகாயத்‌ 
தில்‌ சஞ்சரித்துக்‌ கொண்டிருப்பனவாம்‌. அவை தில 
வேளைகளில்‌ சூரியனைச்‌ சுற்றிவருகின்‌ றன. சூரியனுக்கு 
அருகில்‌ வரும்போது அவை நம்‌ கண்களிற்‌ படுகின்‌ றன. 
அவை தோன்றும்‌ போது தலை முதலிலும்‌ வால்‌ பின்ன 
ரும்‌ வெளிப்படுமென்று கூறினோம்‌. வால்‌ எப்பொழுதும்‌ 


அதன்‌ உருவத்‌ 
தின்‌ அளவு 


வால்நட்சத்திரம்‌ 105 


சூரியனுக்கு எதிர்ப்‌ புறமாகத்‌ இரும்பியிருக்கும்‌. இதனால்‌ 
வாலை இழுத்துக்கொண்டு தலை வருவதர்க எண்ணுதலா 
காது. வானசாஸ்திரிகள்‌ சூரியனுடைய ஒளிக்‌ கதிர்களா 
| ௮ண்டாகும்‌ அழுத்தத்தால்‌ (Radiation 
உ 01888ம76) வால்நட்சத்திரத்தின்‌ தலை 
சுருங்கி, உள்ளிருக்கும்பொருள்கள்‌ வெளி 
வந்து, வாலாகத்‌ தோன்றுகின்றன என்பர்‌: 
வால பொள்ளலாக இருக்கிறதென்று சில விஞ்ஞானிகள்‌ 
கருதுகின்றனர்‌. ஸோடியம்‌, இரும்பு, ஜலவாயு இவற்றின்‌ 
அம்சங்கள்‌ வாலில்‌ இருக்கக்‌ கூடுமென்று சிலர்‌ ஊடகக்‌ 
கின்றனர்‌. 
தலையும்‌ வாலும்‌ பேரளவினவாக இருந்தாலும்‌ வால்‌ 
நட்சத்திரம்‌ மிகக்‌ கனம்‌ குறைந்ததே. நமது பூமியின்‌ 
பாரத்தில்‌ லட்சத்தில்‌ ஒரு பங்குதானும்‌ அதற்கில்லையாம்‌. 
ஆயினும்‌ பாரமான கோளங்களைப்போல, 
இயற்கையின்‌ இழுப்புச்‌ சக்தியால்‌ கவரப்‌ 
பட்டு, அது வானவெளியில்‌ சஞ்சரித்துக்‌ கொண்டிருக்‌ 
கிறது. மிக இலேசான வால்நட்சத்திரம்‌ கடும்‌ விசை 
யோடு ஆகாயத்தில்‌ சுற்றிவருவது நமக்கு ஆச்சரியமாகத்‌ 
தோன்றலாம்‌. காற்றால்‌ கூழப்பட்டிருக்கும்‌ இவ்வுலகத்‌ 
தில்‌, பொருள்கள்‌ இயங்கும்‌ முறையை எண்ணிக்கொண்டு 
நாம்‌ வியப்படைகிறோம்‌. ஆனால்‌ வானவெளியில்‌ இயங்கும்‌ 
ஒரு பொருளைத்‌ தடைப்படுத்துதற்கு யாதொரு வஸ்து 
வும்‌ அங்கில்லை. காற்று அகற்றப்பட்டு வெற்றிடமாக 
இருக்கும்‌ ஒரு கண்ணாடிக்‌ குழாய்க்குள்‌ இட்ட இறகும்‌, 
இரும்புக்குண்டும்‌ ஒரே வேகத்‌ தில்‌ கீழ்நோக்கி விழுவதைப்‌ 
பார்த்‌ திருக்கிறீர்களல்லவா? இதுபோலவே வானவெளியி 
லும்‌ பாரமான இரகங்களும்‌ பாரங்‌ குறைந்த வால்‌£ட்சத்‌ 
இரங்களும்‌ ஓரே அளவுடைய சகதிகளால்‌ ஒன்றை 
யொன்று இழுக்க றன. 
்‌ 


கனம்‌ குறைந்தது 


106 இயற்கையின்‌ விந்தை 


வால்நட்சத்திரங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ ஓவ்வொரு 
பாதை வழியாகச்‌ சஞ்சரிக்கன்றன. சில பாதைகள்‌ 
சூரியனுக்கு அருகில்‌ அமைந்துள்ளன. பதைகளில்‌ கில, 
நீண்டவட்டமாக (K॥lipரi௦) இருக்கும்‌. 
வலட்சத்தாங்‌. இவத்தில்‌ சஞ்சரிக்கும்‌ வால்சட்சத்தரங்‌ 
பாதைகள்‌ கள்‌, ஒரு குறிப்பிட்ட காலம்‌ இடைவெளி 
மிட்டு, மீண்டும்‌ மீண்டும்‌ தோன்று 
இன்றன. வேறு சில பாதைகள்‌ இருமுனையும்‌ ஒன்று 
சேர்வதற்டெமின்றி விரிந்த படியே ஆகாய வெளியில்‌ 
செல்லுகின்றன. அத்தகைய பாதையில்‌ சஞ்சரிக்றெ 
வால்நட்சத்திரங்கள்‌ ஒரு முறைக்கு அதிகமாக நமக்குக்‌ 
காட்சி அளிப்பதில்லை. தத்தம்‌ பாதைகளில்‌ சஞ்சரிக்கும்‌ 
வால்£ட்சத்திரங்கள்‌ சூரியனைச்‌ சுற்றி வளைவாக வரும்‌ 
போது அதன்‌ ஒளிக்க திர்களையேற்று, நம்‌ கண்களுக்குப்‌ 
புலப்படுகின்றன. வால்நட்சத்திரங்கள்‌. திடீரென்று 
தோன்‌ றுவதாகக்‌ கூறுவதன்‌ உண்மை இதுவாகும்‌. சூரிய 
ஒளி தம்‌ மீது பட்டுப்‌ பிரகாசிக்கிற அளவிற்குச்‌ சமீப 
மாக வந்துள்ளன என்பதே பொருள்‌. அவை மறைத்து 
விட்டன என்று சொல்லும்‌ போதும்‌, சூரிய ஒளி விழுந்து 
பிரகாசிக்கும்‌ தூரத்திற்கு அப்பாற்‌ சென்றுவிட்டன 
என்பதே கருத்து. 


வால்நட்சத்துரங்கள்‌ தத்தம்‌ பாதைகளில்‌ சஞ்சரிக்‌ 

கும்‌ போது ஏதேனும்‌ கிரகத்தின்‌ பக்கத்தில்‌ வந்தால்‌, 

அதன்‌ பாதையிலும்‌ கதியிலும்‌ மிகப்‌ 

ரகங்களின்‌ பெரிய மாறுதல்கள்‌ உண்டாகின்றன. 
தூண்டுதலால்‌ வால்நட்சத்திரம்‌ கனம்குறைந்த பொ 

கிகழும்‌ நே 

மாறுதல்கள்‌ ளாதலால்‌ அதன்‌ வேகம்‌ மந்தமடையவோ 

துரிதமாகவோ: செய்யலாம்‌. அவை சென்று 

கொண்டிருந்த நீண்டவட்டமான பாதை விரிந்து செல்‌ 

லும்‌ புயங்களை யுடைய பாதையாக மாறிவிடலாம்‌. அல்‌ 


வால்நட்சத்திரம்‌ 107 


லது இதற்கு நேர்‌ மாறாகவும்‌ நிகழலாம்‌. மேலும்‌ பாதை 
கள்‌ சிறியவையாய்ப்‌ போவ துமுண்டு. அப்பொழுது முன்‌ 
தோன்றியதை விடவும்‌ அவை அடிக்கடி தோன்றக்‌ 
கூடும்‌. இவ்வாறெல்லாம்‌ நிகழ்வதற்கு மிகப்பெரிய கால 
அளவு தேவையாகும்‌. சில வேளைகளில்‌ வால்டட்சத்திரம்‌ 
சூரியனிலிருந்து மிக விலகி வேறு திசைகளில்‌ சென்று 
விடுகிறது. அதற்கு மீண்டும்‌ சூரியன்‌ பக்கமாய்‌ வரமுடி வ 
தில்லை. இக்காரணங்களால்‌ வால்கட்சத்திரத்தின்‌ எண்‌ 
ணிக்கை குறை துகொண்டு வருவதாக வான நூலறிஞர்‌ 
கள்‌ கூறுகிருர்கள்‌. 


வால்டட்சத்திரங்கள்‌ வேளா வேளைகளில்‌ தோன்றி, 

சில நாட்கள்‌ தங்கியிருந்து, பின்னர்‌ மறைந்து வீடுகிற 
அதிதிகளாக முதலில்‌ கருதப்பட்டு வந்தன. பின்னரே 
அவை சூரிய குடும்பத்தைச்‌ சார்ந்தன 


அசல்‌ வென்பது தெரிந்தது. சூரியனைச்‌ சுற்றி 
ற்று வரும்‌ ஒவ்வொரு ரகத்‌ இனோடும்‌ அவை 


நெருங்கிய தொடர்புடையனவாய்‌ இருக்‌ 
இன்றன. ஜூபிடர்‌ ரெகத்தைச சார்ந்தனவாய்‌ 84 வால்‌ 
நட்சத்திரங்கள்‌ இருக்கின்றன. அவை 8 முதல்‌ 8 வருஷங்‌ 
களுக்குள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ தோன்றுகின்றன. சனிக்‌ 
கிரகத்திற்கு உரியவாய்‌ 8 வால்நட்சத்திரங்கள்‌ உண்டு. 
அவை 18 வருஷங்களுக்கு ஒருமுறை தோன்றும்‌. இவ்‌ 
வாமே யுரேனஸுஃக்கு எ-ம்‌ கெப்டியூனுக்கு 6-ம்‌ வால்‌ 
நட்சத்திரங்கள்‌ உள்ளன. நெப்டியூனுக குரியவற்றுள்‌ 
9 வால்நட்சத்திரங்கள்‌ மீண்டும்‌ தோனறுவதற்குரிய 
காலஅளவு 70 முதல்‌ 80 ஆண்டுகள்‌ வரையிலுமாகும்‌. 


கிரகங்களின்‌ தூண்டுதலால்‌, வால்நட்சத்திரம்‌ தன்‌ 
நிலையில்‌ மாறுதலடைகிறதே யன்றி, அது அக்கிரகங்களில்‌ 
ஒரு சிறு மாறுதலையும்‌ உண்டுபண்‌ ணுவதில்லை. ஒருமுறை 


108 இயற்கையின்‌ விந்தை 


வால்நட்சத்திரத்தின்‌ அகன்ற வால்வ்ழியாகப்‌ பூமி 
நுழைந்து சென்றது. அப்போது பூமியில்‌ 


ஸ்‌ சவ்‌ எவ்வித மாறுதலும்‌ தோன்‌ றவில்லை. இக்‌ 
கவ்‌ காரணத்தாலும்‌ வால்நட்சத்திரம்‌ மிகவும்‌ 


கனம்‌ குறைந்ததெனபது வெளியாகிறது. 


வால்நட்சத்திரம்‌ எண்ணற்ற நுண்ணிய திடப்‌ 
பொருள்களால்‌ அமைந்தது; அப்பொருள்கள்‌ ஒன்றற்‌ 
கொன்று மிக அகனறிருக்கின்‌ றன ; அவை 
த அடம்‌ ஒவ்வொன்றும்‌ ஒளியை I வெளிவிடுகி ற 
வாயுவால்‌ சூழப்பட்டிருக்கிறது -- இவ்‌ 

வாறு விஞ்ஞானிகள்‌ கூறுகின்றனர்‌. 


வால்கட்சத்திரத்திற்கு ஓரளவு சுயம்‌ பிரகாசமுண்டு. 
அனால்‌ சூரியனருகில்‌ வரும்போது அதனிடமிருந்து ஒளியை 
ஏற்றுப்‌ பிரதிபலிப்பதாகவும்‌ தெரிகிறது. 
ஏனென்றால்‌, சூரியனை விட்டு விலகிச்‌ 
செல்லும்போது அதன்‌ பிரகாசம்‌ மங்கிக்கொண்டு வரு 
இறது. அதனிடமிருந்து வெளிவரும்‌ ஓளி முழுவதும்‌ 
அதற்கு இயல்பாக உரியதாயின்‌, சூரியனை விட்டு அகன்று 
செல்லும்போது அது உருவத்தில்‌ சிறிதாகுமேயன்‌ றி, ஒளி 
மங்குவதற்கு ஏ துவில்லை. 


அதன்‌ ஒளி 


வால்நட்சத்திரம்‌ சூரியனையடுத்து வரும்போது சூரிய 
னின்‌ அழுத்தம்‌ அதன்மீது தாக்குகிறது. அதனால்‌ அதில்‌ 
பல மாறுதல்கள்‌ ஏற்படுகின்றன. அது 

சூரியனால்‌ மிகத்‌ தெளிவாகவும்‌, அதிகமான பிர 
ரன காசத்தோடும்‌ காணப்படுகிறது. அதன்‌ 
தலை கனகு சுருங்குகிறது. அதிலுள்ள 

பொருள்கள்‌ வாலவழியாக வெளிவந்து பின்னர்‌ மாய்ந்து 
போடன்றன. இவ்வாறு, உள்ளிருக்கும்‌ பொருள்கள்‌ 


வால்நட்சத்திரம்‌ 109 


வெளிவருவதாலேயே வால்நட்சத்திரம்‌ முன்னிலும்‌ 
ஏழெட்டு மடங்கு அதிகமாகப்‌ பிரகாசிக்கிறது. 

வால்‌ நட்சத்திரங்களைக்‌ குறித்து ஆராய்ந்த விஞ்‌ 
ஞானிகள்‌ பலராவர்‌. அவர்களுள்‌, 17-ம்‌ நூற்றாண்டின்‌ 
பிற்பகுதியில்‌ வாழ்ந்த ஹாலி (Hவlley) என்பவர்‌ புகழ்‌ 

பெற்றவராவர்‌. 1094-ம்‌ வருடத்தில்‌ ஒரு 
ட! தத்தத்‌ வால்நட்சத்திரம்‌ வெளிப்‌ பட்டபோது 
ஹாலி அதனைக்‌ குறித்து ஆராயந்து, பல 

உண்மைகளைக்‌ கண்டு வெளியிட்டார்‌. அதற்குமுன்‌ 
வால்நட்சத்திரங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ ஓவ்வொரு காலத்தில்‌ 
வெளிப்பட்டுப்‌ பின்னர்‌ மறைந்துபோகின்‌ றன என்றும்‌, 
ஒருமுறை தோன்றுவது மீண்டும்‌ தோன்றுவதில்லை யென்‌ 
றும்‌ மக்கள்‌ எண்ணியிருந்தனர்‌. ஆனால்‌ ஹாலி தாம்‌ கண்ட 
வால்நட்சத்திரத்தின்‌ பாதையையும்‌ கதியையும்‌ ஆராய்ந்து, 
அது 75 வருடங்கள்‌ கழிந்து மீண்டும்‌ தோனறும்‌ என்று 
கூறினார்‌. சில வருடங்களில்‌ ஹாலி மரணமடைக்தார்‌. 
ஆனால்‌ அவர்‌ கூறிய கருத்துக்களை மக்கள்‌ மறக்கவில்லை: 
1759-ம்‌ ஆண்டு வந்ததும்‌, ஜனங்கள்‌ அவர்‌ சொன்ன 
கூற்று மெய்யாகுமா என்று ஆவலோடு எதிர்பார்த்திருக 
தார்கள்‌. எல்லோருக்கும்‌ வியப்பையும்‌, மகிழ்ச்சியையும்‌ 
விளைவிக்கும்‌ முறையில்‌ அவ்‌ வால்நட்சத்திரம்‌ மீண்டும்‌ 
தோன்‌ றியது. அது அவர்‌ பெயரால்‌ “ஹாலியின்‌ வால்‌ 
நட்சத்திரம்‌ (Halley's Comet) என வழங்கப்பட்டு வரு 
கிறது. 

என்கி என்ற அறிஞர்‌ பெயராலும்‌ ஒரு வால்௩ட்சத்‌ 
திரம்‌ (Encke’s comet) வழங்கப்படுகிறது. அது 8 
வருடம்‌ 4 மாதங்களுக்கு ஒருமுறை தோன்றிக்‌ கொண்‌ 
டிருக்கிறது. 

வான நூலறிஞர்கள்‌ சுமார்‌ 200 வால்நட்சத்‌ தரங்களை 
ஆராய்ந்துள்ளனர்‌. சிலவற்றில்‌ சிற்சில புதுமைகளும்‌ 


110 இயற்கையின்‌ விந்தை 


காணப்படுகின்றன. 1888-ம்‌ வருடம்‌ வெளிப்பட்ட வால்‌ 
நட்சத்திரம்‌ சிறந்த அழகும்‌, பிரகாசமும்‌ வாய்ந்ததாய்‌, 

பட்டப்‌ பகலிலும்‌, சூரியனுக்கு மிக ௮௬ 
யன்ன இல்‌ இருக்கும்‌ போதும்‌, கன்றாக ஓளி வீசிக்‌ 

கொண்டிருந்தது. அது 7 மாதங்கள்‌ 
தொடர்ச்சியாகக்‌ காட்சியளித்துக்‌ கொண்டிருந்தது. 
அதன்‌ தலையிலமைந்துள்ள கண்‌ முதலில்‌ வட்டமாக 
இருந்தது. பின்னர்‌ கொஞ்சங்‌ கொஞ்சமாக மாறி ஒரு 
வரை போலானது. வால்‌ 10 கோடி மைல்‌ நீளமாக .இருந்‌ 
தது. அதன ஈடுவே ஓர்‌ வரையும்‌ காணப்பட்டது. 


வாலநட்சத்திரத்தின்‌ தோற்றம்‌, அமைப்பு முதலியன 

வும்‌, சூரியன்‌, கிரகங்கள்‌ என்பனவற்றால்‌ அதில்‌ ஏற்படும்‌ 

மாறுதல்களும்‌, பாமர மக்கள்‌ அதனைக்‌ 

பெயர்‌ விந்தை கண்டு திகில்‌ கொள்வதும்‌ ஆகிய செய்தி 

கள்‌ யாவும்‌ விந்தைகள்‌ நிறைந்தனவாயுள்‌ 

ளன. அதனோடு, ஓரிடத்தில்‌ நிலையாக நிற்பதும்‌ சுயம்‌ 

பிரகாசமுடையதுமான நட்சத்திரத்தின்‌ பெயரை அதற்‌ 
கிட்டு வழங்குவதும்‌ ஓர்‌ விந்தையேயாகும்‌. 


9, கெரதிநீர்‌ மலை 


இயற்கையின்‌ அதிசயங்களில்‌ கொதிநீர்‌ மலையும்‌ 
ஒன்றாகும்‌. ஊற்றுக்களிலும்‌ சுனைகளிலுமிருந்து, இனிய 
குளிர்ந்த நீர்‌ சுரந்து வருவதை காம்‌ பார்த்திருக்கிறோம்‌. 
நிலமடக்தையின்‌ குளிர்ந்த கருணையின்‌ சின்னமாக அறி 
ஞர்கள்‌ அதனைக்‌ கூறுகிறார்கள்‌. எப்பொழுதும்‌ அறக 
. கருணையோடிருக்கும்‌ இறைவன்‌, சில 
கொதிநீர்‌ மலை- வேளைகளில்‌ மறக்கருணை காட்டுவதாக 
இயற்கை , ச ச : 
அதிசயம்‌ வும கூ றப்படுவதைப்‌ . போல, எல்லா 
விடங்களிலுமுள்ள ஊற்று, கிணறு, நதி 
முதலிய நீர்‌ நிலைகளில்‌ குளிர்ந்த தண்ணீரைச்‌ சுரக்கும்‌ 
புவிமடந்தை அபூர்வமாகச்‌ லெ இடங்களில்‌ வெந்நீரை 
யும்‌, சூடேறித்‌ தழைத்து ஆவி யெழும்பும்‌ கொதி நீரையும்‌ 
வெளிப்படுத்துகிறாள்‌. 
வெந்நீரூற்றுக்களின்‌ மிக அருகாமையில்‌ சாதாரண 
ஊற்றுக்கள்‌ காணப்படுவதுமுண்டு. அவற்றிலுள்ள கண்‌ 
ணீர்‌ பனிக்கட்டிபோலக்‌ குளிர்ச்சியாக 
கொதநீர்‌ மலைக்‌ இருக்கும்போது வெட்நீா ஊற்றிலிருந்து 
குப்‌ பெயர்‌ பெற்ற கொதிக்கும்‌ நீர்‌ சுரந்து வந்து கொண்‌ 
காடுகள்‌ டிருப்பது ஓர்‌ விந்தையே அன்றோ! கொதி 
நீர்‌ ஊற்றுக்கள்‌ பெரும்பா லும்‌ மலைகளிலிருந்தே தோன்று 
இன்றன. நமது நாட்டில்‌ ரிஷிகேசம்‌, பத்ரிகாதம்‌ முதலிய 
இடங்களில்‌ வெந்நீர்‌ ஊற்றுக்கள்‌ சிற்சில உள்ளன. 
ஆயினும்‌ உலகில்‌ மூன்று காடுகளே கொ திநீர்‌ மலைக்குப்‌ 
பெயர்‌ பெற்றவை. அவை அமெரிக்க ஐக்யெ நாடும்‌ 
ஐஸ்லாந்தும்‌, நியூஸிலாந்தும்‌ ஆகும்‌. 
அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே, மஞ்சள்‌ பூங்கா 
Yellow Park) என்ற ஒரு பிரசித்திபெற்ற இடம்‌ இருக்‌ 


112 இயற்கையின்‌ விந்தை 


இறது. அந்நாட்டு அரசாங்கம்‌ பெரும்‌ பொருளைச்‌ செல 
விட்டு அதை அழகாக அமைத்துப்‌ பாதுகாத்து வருகிறது. 
உலகிலுள்ள பூங்காக்களில்‌ அதுவே மிகப்பெரியது; 
5600 சதுரமைல்‌ பரப்புடையது. அதில்‌ பல உயர்ந்த 
மலைகள்‌ இருக்கின்றன. இல மலைகளின்‌ சிகரங்களில்‌ 
எப்போதும்‌ பணி மூடியிருக்கும்‌. அம்மலைகளில்‌ பல 
கொதிநீரை உமிழ்வனவாக உள்ளன. உலகிலே கொதிநீர்‌ 
மலைகள்‌ மிகுதியாகக்‌ காணப்படும்‌ இடம்‌ மஞ்சள்‌ 
பூங்காவேயாம்‌. ர 

ஜஸ்லாந்தைக்‌ குறித்து, பூமி நூலில்‌ படித்திருப்பீர 
கள்‌. அச்சாட்டின்‌ இயற்கை அமைப்பு மிக விசேஷ 
மானது. அங்கே ஒரு பக்கத்தில்‌, உயர்ந்த 
மலைகளின்மீது எப்பொழுதும்‌ வெண்பனி 
உறைந்து இடக்கும்‌. வேறோர்‌ பக்கத்தில்‌, பெரிய பனிப்‌ 
பாறைகள்‌ உயர்ந்த மலைகளிலிருந்து மெதுவாக இறங்கி 
வந்து கொண்டிருக்கும்‌. மற்றோர்‌ பக்கத்தில்‌ எரிமலைகள்‌ 
அன ற்பிழம்பைக்‌ கக்கும்‌. அம்மலைகளிலிருந்து மூன்‌ 
காலங்களில்‌ வெளிவந்த கற்குழம்பு ஆயிரக்கணக்கான: 
ச்துரமைல்‌ அளவிற்குப்‌ பரந்து கிடக்கிறது. வேறோர்‌ 
பக்கத்தில்‌ அந்த அளவு நிலம்‌ பனி மூடிக்கிடக்கும்‌. இக்‌ 
நாட்டில்தான்‌ கொதிகீர்‌ மலை இருப்பதாக முதன்முதல்‌ 
தெரியவர்கது. புன்சன்‌ (Bயsen) என்ற அறிஞர்‌ 1847-ல்‌ 
அம்நாட்டிற்குச்‌ சென்று, அம்மலைகளைக குறித்து விரிவான 
ஆராய்ச்சி ஈடத்‌ தினார்‌. ப 

நியூஸீலாம்து, தென்‌ பசிபிக்‌ மகா சமுத்திரத்தில்‌, 
ஆஸ்திரேலியாவின்‌ தென்கிழக்கில்‌ 1400 மைல்களுக்கப்பா 
லுள்ள ஒரு தீவாகும்‌. உலகிலுள்ள கொதி 
நீர்‌ மலைகளில்‌ மிகப்‌ பெரியது இத்‌ திவி 
லேயே உள்ளது. அங்குள்ள கொ நீர்‌ மலைகள்‌ சமநிலத்தி 
லிருந்து திடீரென்று மேலெழுந்து வநதவைபோலக்‌ காணப்‌ 


ஐஸ்லாந்து 


நியூஸீலாந்து 


கொதிநீர்‌ மலை த. 


படுகின்‌ றன. தீவின்‌ நடுப்பாகத்தில்‌ வெந்நீர்‌ ஊற்றுக்கள 
சில உள்ளன. 


கொதிநீர்‌ மலை பெரும்பாலும்‌ எரிமலையை ஓத்திருக 
இறது. ஆனால்‌, எரிமலை கொ நீர்‌ மலையை விடவும்‌ மிகுந்த 
சக்தி வாய்ந்தது என்பதையும்‌, பூகம்பத்திற்கு அடுத்தபடி 
யான பெருஞ்‌ சக்தி அதனிடமே அமைந்‌ 


ல்‌ துள்ளது என்பதையும்‌ நாம்‌ நினைவுகூர்தல்‌ 
அமைப்பு வேண்டும்‌. எரிமலையின்‌ அமைப்பைக்‌ 


குறித்துச்‌ சிலர்‌ அறிந்திருக்கலாம்‌. அதில்‌ 
இருப்பதைப்‌ போன்ற ஓர்‌ அகன்ற வாய்‌ கொதிநீர்‌ மலை 
களின்‌ மேற்புறத்திலும்‌ காணப்படுகிறது. அவ்‌ வாய்‌ 
பெரும்பாலும்‌ கூம்புபோல்‌ உயர்ந்த ஒரு பீடத்தின்‌ உச்சி 
யில்‌ அமைந்திருக்கும்‌. கூம்பின்‌ மேலேறி உள்ளே பார்த 
தால்‌, உட்பாகம்‌ அகன்‌ ற குழல்போலப்‌ பூமியின்‌ உள்ளே 
அழத்‌ தில்‌ செல்வதைக்‌ காணலாம்‌. இக்குழாய்‌ மேலிருந்து 
அடிப்பாகம்‌ வரையிலும்‌ ஒரே விரிவுடையதாக இருப்ப 
இல்லை; சில இடங்களில்‌ அகன்றும்‌, வேறு சில 
இடங்களில்‌ ஒடுங்கியும்‌ இருக்கும்‌. அகன்ற இடங்களில்‌ 
இக்குழல்‌ பாறைக்குள்ளே மிக வியாபித்திருப்பது 
முண்டு. சில மலைகளிலுள்ள குழல்கள்‌ புனல்‌ ($மய61) 
வடிவத்தில்‌ அமைந்திருக்கின்‌ றன: புனலின்‌ உட்புறம்‌ ஒரு 
அடிக்கும்‌ குறைந்த அகலமுடையதாகவும்‌ இருக்கும்‌. 
குழாயின்‌ அடிப்பாகத்தை அதன்‌ தொண்டை யென்று 
சொல்லுகிறார்கள்‌. 


நியூஸீலாந்தில்‌ பெரிய கொதிநீர்‌ மலையிலுள்ள குழாய்‌ 
80 அடி ஆழமுடையது. அம்மலையின்‌ வாய்ப்பு றத்தைச்‌ 
சுற்றி ஒரு வெர்கீர்‌ ஏரி இருக்கிறது. மஞ்சள்‌ பூங்காவி 
லிருக்கும்‌ கொதிநீர்‌ மலைகளில்‌ மிகப்‌ பெரிய மலைக்கு 
இராக்ஸன்‌ (ப்ப) என்று பெயர்‌ வைத்‌ திருக்கிறார்கள்‌ . 


114 இயற்கையின்‌ வீம்தை 


கொதிநீர்‌ மலைகளிலிருந்து, ஈன்றாகச்‌ சூடேறிக 
கொதித்த நீர்‌ மிக்க விசையோடு வெளியே தள்ளப்படு 
கிறது. சில மலைகளிலிருந்து கொதுிநீரோடு களிமண்ணும்‌ 
கலந்து வருவதுண்டு. கொதிநீர்‌ மலையிலிருந்து இவை 
எப்பொழுதும்‌ வெளி வந்துகொண்்‌ டிருக்கு 


Q ர்‌ 
வெளிவரும்‌ மென்று எண்ணுதலாகா து; சில குறிப்‌ 
முறை பிட்ட காலங்களில்‌ மட்டுமே வெளிவரு. 


தின்றன. இராக்ஷ்ஸ மலையிலிருந்து ஆறு 
நாட்களுக்கு ஒரு முறை கொதிநீர்‌ வெளிவருகிறது. அது 
வும்‌ சில நிமிஷங்களுக்கு மட்டுமே வந்துகொண் டிருக்கும்‌. 
ஏதோ ஒரு தடவை மட்டும்‌ மூன்று மணி நேரம்‌ அதி 
லிருந்து கொதிநீர்‌ வெளி வந்துகொண்டிருந்ததாம்‌. 


கொதிரிரை உமிழ்வதற்கு முன்னால்‌ மலையின்‌ சுற்றுப்‌ 
புறத்திலும்‌ பூமிக்குள்ளும்‌ பெரிய கொந்தளிப்பு உண்டா 
இறது. ஆயிரக்கணக்கான டன்‌ பாறைகளை ஒரு பெரிய 


அரக்கன்‌ உள்ளே இருந்துகொண்டு 
கொதிதீர்‌- 


மலைக்குள்‌ புரட்டுவதும்‌, அடுக்குவதும்‌, மறித்துத்‌ 
அஆற்க்பமாம்‌ தள்ளுவதும்‌ போன்ற ஒரு ஓசை கேட்‌ 


கும்‌. அதனோடு தண்ணீர்‌ புரள்வதும்‌, 
மறிவதும்‌, மலைப்பக்கங்களின்‌ மீது அலை மோதுவதுமான 
ஆரவாரமும்‌ கேட்கும்‌. அனுபவமுடையவர்கள்‌ அந்தச்‌ 
சப்தத்தைக்‌ கேட்டவுடனே உண்மை யுணர்ந்து அவ்‌ 
விடத்தை விட்டு ஓடி அகல்வர்‌. ஆரவாரம்‌ படிப்படியாகக்‌ 
கூடிக்கொண்டுவரும்‌. சில வேளைகளில்‌ ஆரவாரத்தின்‌ 
மிகுதியால்‌ பூமி குலுங்குகிறது. முடிவில்‌ கொதிநீர்‌ 
கடும்‌ விசையோடு உயர்ந்தெழுந்து வெளியே பாய்கிறது. 
உள்ளிருக்கும்‌ அழுத்தத்தின்‌ மிகுதியால்‌ கொதிநீர்‌ கெட்ட 
நெடுந்தூண்போல 200-800 அடி. ' உயரத்தில்‌ உந்தித்‌ தள்‌ 
ளப்படுவதுமுண்டு. இவ்வாறு வெளிவரும்‌ நீர்‌ பல டன்‌ 
நிறையுடையதாய்‌ இருக்கும்‌. அந்நீரிலிருக்து அடர்த்தியான 


கொதிநீர்‌ மலை 115 


நீர்த்துளிகளும்‌ நீராவியும்‌ கருமேகம்போல்‌ மேலெழுந்து 
நான்கு தக்குக்களிலும்‌ பரந்து செல்லும்‌. 
வெந்நீர்‌ மழை பின்னர்‌ அம்மேகம்‌ குளிர்ந்து பல சதுர 
மைல்‌ அளவுள்ள நிலப்‌ பரப்பின்‌ மீது 
வெந்நீர்‌ மழையாகப்‌ பெய்கிறது. வெந்நீரைக்‌ கக்கியபின்‌ 
மலையினுள்ளே அதிர்ச்சியும்‌ ஆரவாரமும்‌ படிப்படியா கக 
குறைந்து வரும்‌. 


இவ்வாறு வெளிவரும்‌ நீர்‌ படிகம்போன்று தெளிவாக. 
இருக்கும்‌. அதனுள்‌ தாதுப்பொருள்கள்‌ மிகுதியாகக்‌. 
கரைர்திருக்கின்‌ றன. அவற்றுள்‌ ஸிலிக்கா (811௦௨) என்னும்‌ 
பொருள்‌ அதிகமாகக்‌ காணப்டடுகிற து. 
னக்கு நீர்‌ ஆவியாக மாறும்போது, அதில்‌ கரைக்‌ 
கரைந்த 
உப்புக்கள்‌ துள்ள உப்புக்கள்‌ மலைகளின்‌ மேல்‌ 
உறைந்து கிடக்கும்‌. தண்ணீர்‌ வெளி 
வருகிற குகை போன்ற வாயின்‌ பக்கங்களில்‌ இநத 
உப்புக்கள்‌ படைபடையாக உறைந்து மேடிட்டுக்‌ காணப்‌ 
படும்‌. அப்பாகம்‌ பார்வைக்கு வெள்ளை வெளேரென்று 
தோன்றுகிறது. சில மலைகளில்‌ அப்பாகம்‌ வேறு பல 
நிறங்களையுடையதாகவும்‌ காணப்படுகிறது. அந்நிறங்கள்‌ 
தோன்றுவதற்குச்‌ சில செடிகள்‌ காரணமாக இருக்‌ 
கின்றன. பூவாத செடிகளுள்‌ ஆலகா 


வலத்‌ (Alஜஓa) என்று ஓர்‌ இனம்‌ உண்டு. கடலில்‌ 
ல்‌ அது மிகுதியாகக்‌ காணப்படும்‌. அச்செடு 


களுக்குப்‌ பல வகையான நிறங்களுண்டு. 
அவற்றுள்‌ சில செடிகள்‌ இக்‌ கொ நீர்‌ மலையின்‌ மேலும்‌, 
அதன்‌ அருகிலும்‌ காணப்படுகின்றன. கொதிநீர்‌ ஏரி 
களிலும்‌ அவை மிகுதியாக வளருகின்‌ றன. அர்நீரிலிருந து 
ஸிலிக்கா முதலிய பொருள்‌ களைப்‌ பிரித்தெடுக்கும்‌ சக்தி 
அவற்றிற்குண்டு. கொதிக்கிற நீரிலும்‌ வெந்துபோகா 
மல்‌ உயிர்‌ பிழைத்திருப்பது மட்டுமல்ல, செழித்து 


116 இயற்கையின்‌ விந்தை 


வளர்வதற்கும்‌ வேண்டிய அமைப்புக்களை. அச்செடிகள்‌ 
பெற்றிருப்பது ஒரு விந்தையன்றோ ? 


நியூஸீலாநக்திலுள்ள பெரிய கொதிநீர்‌ மலையிலிருந்து 
வரும்‌ நீர்‌, கன்னங்கரேலென்று சேறு கலந்ததாய்‌ இருக 
கும்‌. அதன்‌ அதிர்ச்சியும்‌ மற்ற மலைகளை 
கொதிநீரோடு விட மிக அதிகமாக உள்ளது. கொ திரீராம்‌ 
வக்ர 500 அடி உயரத்திற்கு மேல்‌ பொங்க 
வருதல்‌ 
்‌ எழுந்து பாயும்‌. அபூர்வமாகச்‌ சிலவேளை 
களில்‌ அதனை விட மும்மடங்கு உயரத்தில்‌ பாய்வது 
முண்டு. 
கொதிநீர்‌ மலைகளில்‌ சில, குறிப்பிட்ட காலங்களில்‌ 
கீரைத்‌ தவறாமல்‌ வெளிவிடுகின்றன. வேறு சல தொடர்ச்சி 
யாகப்‌ பல நாட்கள்‌ தூக்கத்திலாழ்ந்து 
சக்தி குறைந்து ட்டு, பின்னர்‌, பல நாட்கள்‌ மிகச்‌ சுறு 
வரும்‌ கொதிநீர்‌ த தை! த்‌ ல்‌ 
மலை சுறுப்பாக இருககும்‌. சில முன்னிருந 
ததைவிட சக்தி குறைந்து வருகின்றன. 
ஜஸ்லாந்திலுள்ள ஒரு பெரிய கொதிநீர்‌ மலை தொடக்கத்‌ 
தில்‌ 150 அடி உயரத்திற்குத்‌ தண்ணீரை உந்தித்‌ தள்ளிக்‌ 
கொண்டிருந்ததாம்‌. ஆனால்‌ இப்போது அதன்‌ சக்‌ தி குறைந்‌ 
தள்ளதால்‌ தண்ணீர்‌ 70-60 அடிக்குமேல்‌ உயருவ தில்லை. . 
அறிஞர்கள்கொ திரீர்‌ மலைகளில்‌ சில சோதனைகள்‌ நடத்தி 
யிருக்கிறார்கள்‌. அதன்‌ அகன்ற வாய்க்குள்‌ 
வ்‌ க கட்டி கட்டியாக, சோப்புக்களை இட்டு, 
சோதனை நீரை உமிழ்வதில்‌ ஏதேனும்‌ மாறுதல்‌ 
ஏற்படுகிறதா என்று கவனித்தார்கள்‌. 
சோப்பு உள்ளிருக்கும்‌ வெந்நீரில்‌ கரையும்போது அந்நீர்‌ 
முன்னை விடக்‌ கட்டியாகிறது அதனால்‌ அந்த நீர்‌, சிறிய 
நீராவிக்‌ குமிழிகளை வெளிவிடாமல்‌ தன்பால்‌ அடக்கிக்‌ 
கொள்ளுகிறது. பிறகு நீராவி பெரிய அளவில்‌ திரண்டு 


கொதிகீர்‌ மலை சிக்‌ 


கூடும்போதுதான்‌ முன்னிலும்‌ பன்மடங்கு அதிகமான 
சக்தியுடன்‌ வெளிப்படுகிறது. 
கொதிநீர்‌ மலைகளில்‌ ஆழமான உட்புறத்திலிருக்கும்‌ 
சூடான நீர்‌ மலைப்பிளவு வழியாகக்‌ கரிக்துனறி வெளி 
வந்து பாய்வது முண்டு. இவ்வாறு பாயும்‌ 
றன்‌ மீர்‌ சிறிய அளவில்‌ இடையறாது வந்து 
ஏரியும்‌ கொண்டிருக்கும்‌. இதனையே வெர்மீர்‌ 
ஊற்று (Hot water Spring) என்று 
சொல்கிறார்கள்‌. வெந்நீர்‌ ஊற்றுக்களிலிருக்து பாயும்‌ 
நீர்‌ அருகிலுள்ள பள்ளங்களில்‌ சென்று தங்கி, வெந்நீர்‌ 
ஏரி என்று பெயர்‌ பெறுகிறது. வெந்கீரூற்றுக்கள்‌ பெரிய 
குழிகளின அடியில்‌ அமைந்திருந்தால்‌ அவற்றிலிருந்து 
வெளிவரும்‌ நீர்‌ அக்குழிகளிலேயே தங்க வெர்£ீர்‌ 
ஏரிகளாகத்‌ தோன்றுவதுண்டு. அந்த ஏரிகளிலுள்ள 
மீர்‌ எப்பொழுதும்‌ சூடாக இருக்கும்‌. 


கொதிநீர்‌ மலைகளுக்குள்ளே கொதிநீர்‌ எங்ஙனம்‌ 
தோன்றுகிறது? அது மிக்க சத்தியோடு வெளிவருவதன்‌ 
காரணமென்ன? 


பூமியின்‌ உள்ளே யிருக்கும்‌ நில்மையைப்பற்றி 
நமக்கு அதிகமாகத்‌ தெரிவதில்லை. அனால்‌ அது மிகச்‌ 
சூடாக இருக்கிமதெனபது மட்டும்‌ பல 
பூமியின்‌ உட்புறம்‌ காரணங்களால்‌ தெளிவாகிறது. அச்சூடு 
சூடாக இருக்கக்‌ . ன்‌ ்‌ 
காரணம்‌ குறையாமலிருபபதன மாமமும்‌ நன்கு. 
புலப்படவில்லை. விஞ்ஞானிகள்‌ அதற்குப்‌ 
பல காரணங்களைக்‌ கூறுகிருர்கள்‌. பூமியின்‌ இழுப்புச்‌ 
சக்தியால்‌ அதன்‌ பரிமாணம்‌ சுருங்கிக்கொண்டு வருவதாக 
வும்‌, அதனால்‌ உள்ளே அழுத்தம்‌ ஏற்பட்டுச்‌ சூடு உண்‌ 
டாவதாகவும்‌, அச்குடு வெளிப்பக்கம்‌ நோக்கி வந்து 
கொண்டிருப்பதாகவும்‌ சிலர்‌ கூறுகின்‌ றனர்‌. வேறு சிலர்‌ 


118 இயற்கையின்‌ விந்தை 


பூமிக்குள்ளிருக்கும்‌ ரேடியத்தையும்‌, ரேடியத்‌ தொடர்‌ 
புடைய யுரேனியம்‌, தோரியம்‌ முதலிய பொருள்களையும்‌ 
அதற்குக்‌ காரணமாகக கூறுவர்‌. இப்பொருள்கள்‌ அரிய 
சகதி வாய்ந்தவை. இவற்றிலிருந்து எண்ணிலடங்காத 
பரமா ணுக்கள்‌ புறப்பட்டு நாலா பக்கங்களிலும்‌ சக்தி 
யுடன்‌ பாய்க்துகொண்டிருக்கின்‌ றன. அவ்வணுக்கள்‌ 
இயல்பிலேயே குட்டை வெளிவிடும்‌ தன்மை வாய்ந்தவை. 
அதனோடு, அவை மண்ணிற்குள்ளிருக்கும்‌ பல பொருள்‌ 
களையும்‌ சென்று தாக்குகின்றன. அவ்வாறு தாக்கும்‌ 
போதும்‌ அவ்விடங்களில்‌ கூடு உண்டாகிறது. இர்‌ நிகழ்ச்சி 
இடையறாது நடநீதுகொண்டிருப்பதால்‌ பூமியின்‌ உட்‌ 
யாகம்‌ எப்பொழுதும்‌ சூடாக இருக்கிறதாம்‌. இவ்வாறு 
பற்பல காரணங்கள்‌ கூறப்படுகின்றன. 
பூமிக்குள்‌ ஒரிடத்தில்‌ குடு அதிகமாகும்போது அங்‌ 
குள்ள கல, மண்‌, லோகம்‌ முதலிய பொருள்கள்‌ உருகிக்‌ 
கற்குழம்பாகன்‌ றன. அவை பூமிக்குள்ளே 
செருப்பைக்‌ மிகுந்த சக்தியோடு சஞ்சரித்துக்கொண்‌ 
கக்குதல்‌ டிருக்கும்‌. பின்னர்‌ உள்ளே ஏற்படுகிற 
அழுத்தத்தால்‌ பூமியின்‌ வாயிலாக உள்ள 
எரிமலை வழியாகக்‌ கற்குழம்பு வெளிவந்து பாய்கிறது. 
எரிமலைகள்‌ நெருப்பைக்‌ கக்குகிற வரலாறு இதுவாகும்‌. 
இதே காரணம்‌ பற்றியே கொதிநீர்‌ மலைகளிலிருந்தும்‌ 
கொதிநீர்‌ வெளிவந்து பாய்கிறது. 
பூமிக்குள்‌ ஏற்படும்‌ அளவிறந்த சூட்டினால்‌ அங்‌ 
குள்ள தண்ணீர்‌ குடேறிக்கொதித்து 


ட து ஆவியாகிறது. நீரைவிடவும்‌ அதிலிருந்து 
உமிழ்வதன்‌ தோன்றும்‌ ஆவி அதிக வியாபக 
காரணம்‌ முடையது என்பதை நாம்‌ அறிவோம்‌. ஒரு 


கன சென்டிமீட்டர்‌ அளவு தண்ணீர்‌ நீரா 
வியாக மாறும்போது அதன்‌ பரிமாணம்‌ 1700 மடங்கு 


கொதிநீர்‌ மலை 119 


அதிகமாகிறது. -நீராவி பூமிக்குள்ளே அதிக இடத்தைப்‌ 
பெறுவதற்காக முயற்சி செய்கிறது. அப்போது உள்ளே 
இருந்து அழுத்தம்‌ உண்டாகிறது. நீராவிஅழுத்தும்போது 
பெரிய சக்தி வெளிப்படுமென்பது யாவரும்‌ அறிந்ததே. 
பெரிய ரயில்‌ வண்டி களும்‌, கப்பல்களும்‌ நீராவியின்‌ அழுத்‌ 
தும்‌ சக்தியால்‌ இயங்குவனவன்றோ? பூமிக்குள்‌ நிகழும்‌ 
இவ்‌ அழுத்தத்தால்‌ கொதிநீர்‌ மிக்க . விசையோடு 
மேலெழுந்து பாய்கிறது. 


கொ இநீர்மலை எரிமலையைப்போல ஒரு பெரிய இயற்‌ 
கைச்‌ சக்‌ இயின்‌ நிலையமாக உள்ளது. இக்காலத்தில்‌ இயற்‌ 
கைச்‌ சக்தியைப்‌ பயன்படுத்துவதற்கான பல வழிகளை 
விஞ்ஞானிகள்கண்டுபிடித்‌ திருக்கிறார்கள்‌. 

கொஇநீர்‌ மேலும்‌ ஒரு சக்தி தொடர்ச்சியாக வனறி, 


கட்ட ன்‌ ஈிற்ில காலங்களில்‌ மட்டும்‌ கஇடைப்ப 
ச்ஸ்‌ ய கக்‌ த்‌ ல்‌ த்‌ ம்‌ 
பயன்படுத்துதல்‌ தாயினும்‌ அதனைக்‌ இடைக்கும்‌ காலங்‌ 


களில்‌ சேர்த்து வைத்து, பினனர்‌ அவசி 
யப்படும்போது உபயோகிக்கும்‌ முறைகளையும்‌ தெரிந்‌ 
திருக்கிறார்கள்‌. அம்‌ முறையில்‌, கொதிநீர்‌ மலையினின றும்‌ 
அவ்வப்போது வெளித்தோன்றும்‌ சக்தியையும்‌ ஓரிடத்தில்‌ 
பிடித்தடக்கச்‌ சிறந்த வழிகளில்‌ பயன்படுத்துவதானால்‌ 
மக்களுக்குப்‌ பெரும்‌ பயன்‌ விளையக்கூடும்‌ என்று உறுதி 
யாக நம்பலாம்‌. 


10. வைரம்‌ 


கன்னங்கரேலென்று கவர்ச்சியற்ற பாறைகளும்‌, 
மண்ணும்‌, மணலும்‌, கரியும்‌, பிறவும்‌ சேர்ந்து அமைந்த 
இப்‌ பூமியில்‌ கண்ணைப்‌ பறிக்கும்‌ பேரொளி வாய்ந்த சில 
பொருள்கள்‌ இயற்கையிலே காணப்படு 
நவரத்‌இனம்‌ இன்றன. இங்கு நாம்‌ கருதுவன அரிய 
மதிப்புடைய இரத்தினங்களேயாம்‌. 
அவை ஒன்பது வகைப்படும்‌ என்பது நவரத்தினம்‌ என்ற 
சொல்வழக்கிலிருந்து தெரிந்து கொள்ளலாம்‌. அவை 
கோமேதகம்‌, நீலம்‌, பவளம்‌, மரகதம்‌, மாணிக்கம்‌, முத்து, 
புருடராகம்‌, வைடுரியம்‌, வைரம்‌ என்பனவாம்‌. இவற்‌ 
றுள்‌, பவளமும்‌ முத்தும்‌ கடலினடியில்‌ வாழும்‌ விலங்கு 
யிர்களான பவளப்புற்று, சிப்பி இவற்றிலிருக்து தோன்று 
வனவாம்‌. 
வெள்ளி, தங்கம்‌ முதலிய அரிய உலோகங்களுக்‌ 
கிலலாத விலையும்‌ மதிப்பும்‌ இரத்‌ இனங்களுக்கு உள்ளன. 
இதனால்‌ மிக அரியவான மூலப்பொருள்கள்‌ அவற்றில்‌ 
அமைந்திருக்க வேண்டுமென்று சிலா எண்‌ 
ன்ப புது ணக்கூடும்‌. ஆனால்‌ உண்மை அதற்கு நேர்‌ 
பொருள்கள்‌ மாறாக இருக்கறது. ஒரு விலையுமில்லாத 
மிகச்‌ சாதாரணமான பொருள்களே 
அவற்றுள்‌ அடங்கியுள்ளன. மாணிக்கக்‌ கல்லினுள்‌ 
எவ்வெப்பொருள்‌ கள்‌ இருக்கின்‌ றன என்பதை விஞ்ஞானி 
கள்‌ ஆராய்ந்தனர்‌. அப்போது அதனுள்‌ வெறும்‌ அலுமி 
னியமும்‌, பிராணவாயுவும்‌ இருப்பதைத்‌ தெரிந்துகொண்ட. 
னர்‌. “அலுமினியம்‌ விலை குறைந்த ஒரு சாதாரண 
உலோகம்‌. பிராணவாயு காற்றில்‌ கலந்திருக்கும்‌ ஒரு 


வைரம்‌ 121 


வாயு. இவ்விரண்டும்‌ சேர்ந்து அழகும்‌, ஒளியும்‌, உறுதி 
யும்‌ வாய்ந்த மாணிக்கக்‌ கல்லாகத்‌ தோன்றுவது ஓர்‌ 
விந்தையன்றோ! 


விஞ்ஞானிகள்‌ நீல ஒளி வீசும்‌ இந்திர நீலக்கல்லையும்‌ 
சோதனை செய்தனர்‌. இதனுள்ளும்‌ அலுமினியம்‌, பிராண 
வாயு என்னும்‌ அவ்விரு பொளுள்களுமே 
நீலக்கல்லில்‌ . க ம . 
pgp அமைந்திருப்பதைக்‌ கண்டனர்‌. எனவே 
பொருள்கள்‌ அலுமினியம்‌ பிராணவாயு என்னும்‌ 
இரு பொருள்களே மாணிக்கக்‌ கல்லாக 
அமைந்து செவ்வொளி வீசுவதும்‌, அவையே இந்திர நீலக்‌ 
கல்லாகச்‌ சமைந்து நீல ஒளியை வெளிவிடுவதும்‌ இயற்கை 
யில்‌ காணப்படும்‌ மற்றோர்‌ விந்தையாகும்‌. 


இரத்தினங்களுகீகுள்ளே மிகச்சிறந்ததாய்‌ மணியரசு 
என்று புகழப்படும்‌ வைரத்தில்‌ அந்த அலுமினியம்தா னும்‌ 
இல்லை. அது சுத்தக்‌ கரியேயாம்‌. அதனை 
எரித்துப்‌ பார்த்தால்‌ உண்மை வெளி 
யாகும்‌. ஆனால்‌ வைரத்தை எரிப்பதென்பது 
எளிதல்ல. மிகக்‌ கடிய உஷ்ணத்தாலும்‌ அதனிடம்‌ மா.று 
தலை உண்டுபண்ணுவது அரிது. ஆனால்‌ தனிப்‌ பிராண 
வாயுவின்‌ பேரெரிச்‌ சுவாலைக்குமுன அது தன்‌ வலிமை 
குன்றி எரிந்துபோடுறது. அப்பொழுது வெளிவரும்‌ 
பொருளை ஆராய்ந்தால்‌ அது வெறுங்‌ கரியமிலவாயுவாக 
இருப்பதை அறியலாம்‌. 


வைரம்‌ 
சுத்தக்கரி 


மேற்கூறியதிலிருந்து கரியின்‌ உருவ வேறுபாடே 

வைரம்‌ என்பது தெளிவாறெது. இவ்‌ 

த்தில்‌ வுண்மை வேறோர்‌ சோதனை மூலம்‌ ஐயத்‌ 

ன சடா திற்டெமின்றி நிரூ.பிக்கப்பட்டது, 

பிரான்ஸ்‌ தேசத்து விஞ்ஞானி ஒருவர்‌ 

கரித்துண்டு ஒன்றில்‌ மிகப்‌ பெரிய அழுத்தத்தையும்‌ சூட்‌ 
8 


122 இயற்கையின்‌ விம்தை 


டையும்‌ கொடுத்து, அதிலிருந்து வைரத்தையே உண்டு 
பண்ணிவிட்டார்‌. அதனிடம்‌ இயற்கை வைரத்தின்‌ இயல்‌ 
புகள்‌ யாவும்‌ அமைந்துள்ளன. ஆயினும்‌ இயற்கையில்‌ 
கிடைப்பதைப்‌ போன்ற பெரிய வைரங்களை, அவர்‌ தம்மா 
லியன்‌ றமட்டும்‌ முயன்றும்‌, உண்டுபண்ண முடியவில்லை. 
கரியும்‌ வைரமும்‌ ஒன்றேயாயினும்‌, இரண்டும்‌ ஒன்‌ 
றற்கொன்னறு நேர்மாறான பண்புகளைப்‌ பெற்றிருக்‌ 
கின்றன. கரியோ, கருநகிறமும்‌ எளிதில்‌ பொடியாகும்‌ 
மெனமையும்‌ பெற்று ஒரு இகழ்ச்சிப்‌ 
கல்ப வர்‌ பொருளாகக்‌ கருதப்படுகிறது. ஆனால்‌ 
வேற்றுமை வைரமோ, பேரொளி வீசும்‌ ஆற்றலும்‌ 
அணுக்கள்‌ மிகச்‌ செறிவாகப்‌ பொருந்திய 
பண்பும்‌ வாய்ந்து, விலையுயர்ந்த பொருளாக மதிக்கப்‌ 
படுகிறது. ஆகவே கரியிலிருந்து வைரம்‌ தோன்றுவது 
இயற்கையின்‌ மாபெரும்‌ விந்தைகளில்‌ ஒன்றாகக்‌ கருதத்‌ 
தகும்‌. | 
இவ்‌ விந்தை எங்ஙனம்‌ நிகழ்கிறதென்பதைச்‌ சற்று 
நோக்குவோம்‌. பூமியின்‌ உட்பாகத்தில்‌ தோன்றும்‌ பெருஞ்‌ 
சூட்டால்‌ அங்குள்ள பொருள்கள்‌ உருகி கற்குழம்பாகி 
ஆழத்தில்‌ சஞ்சரித்துக்‌ கொண்டிருக்கின்‌ 
பக்ர்‌ விது றன என்றும்‌, சில வேளைகளில்‌ அது எரி 
மலை வழியாக வெளிப்படுகிற தென்றும்‌, 
எரிமலை, பூகம்பம்‌ ஆகிய நிகழ்ச்சிகளால்‌ அடர்ந்த காடு 
கள்‌ பூமிக்குள்‌ ஆழ்ந்து மேலிருக்கும்‌ மண்ணின்‌ அழுத்தத்‌ 
தால்‌ நிலக்கரிப்பாறையாக மாறுகிறதென்றும்‌, முன்னே 
படித்தோமல்லவா? மண்ணின்‌ ஆழத்திலுள்ள களிமண்‌ 
ணும்‌ இவ்வாறு அழுந்திக களிமண்‌ பாறையாக உருக்‌ 
கொள்ளுகிறது. சலவிடங்களில்‌ அக்களிமண்ணோடு நிலக்‌ 
கரிப்பொருள்களும்‌ சேர்ந்து அமைவதுண்டு. பூமிக்குள்‌ 
உருகியோடும்‌ கற்குழம்பு இவ்விடங்களில்‌ பாய்வதானால்‌, 


வைரம்‌ 123 


களிமண்பாறையும்‌ அதிலிருக்கும்‌ கரிப்‌ பொருள்களும்‌ 
மிகப்பெரும்‌ சூட்டிற்கு இடமாகன்றன. அப்போது 
கரிப்‌ பொருள்‌ தன்னிடமுள்ள தண்ணீரையும்‌, ஆவி 
யாகப்‌ போவதற்குரிய பிறபொருள்களையும்‌ இழம்து, 
இறுகச்‌ சுருங்க, அணுக்கள்‌ யாவும்‌ ஒருகெறிப்பட்டு 
அமைந்து, இண்மையுற்ற வைரக்கட்டியாக மாறுகிறது 
இதுவே வைரம்‌ தோன்றுவதன்‌ இரகசியமாகும்‌. இயற்‌ 
கையிலுள்ள பல்வேறு சக்திகள்‌, ஆயிரக்கணக்கான 
வருடங்களாக இடையறாது செய்துகொண்டிருக்கும்‌ 
முயற்சி காரணமாகவே, கரி வைரமாக.மாறுறெ விந்தைச்‌ 
செயல்‌ நிகழ்கிறது. 


வைரத்தின்‌ பண்புகளும்‌ விந்தையாகவே யுள்ளன. 
அவற்றைக்‌ குறித்துச்‌ கிக்திப்போம்‌. வைரம்‌ கட்டியாக 
ஸ்படிகம்‌ (Cோரகtக]) போன்றிருக்கிறது. ஈவமணிகளில்‌ 
மாணிக்கம்‌, நீலம்‌, மரகதம்‌, கோமேதகம்‌ 


வைரத்தின்‌ என்பனவும்‌ ஸ்படிகங்களே. வைர ஸ்படி 
ர ர." கத்தில்‌ சாதாரணமாக நான்கு முகங்கள்‌ 
அமைப்பு காணப்படும்‌. ஓவ்வொரு முகமும்‌ முக்‌ 


கோண வடிவத்திலிருக்கும்‌. முகங்கள்‌ 
தட்டையாக இராமல்‌ ஏறக்குறைய உருண்டிருக்கும்‌. 
எட்டு முகங்களைக்கொண்ட ஸ்படிகங்களும்‌ சாதாரண 
மாகக காணக்கூடியனவே. சில வேளைகளில்‌ அது ஆறு, 
பன்னீரண்டு, இருபத்து நானகு, நாற்பத்தெட்டு என்னும்‌ 
எண்ணுள்ள முகங்களைப்‌ பெற்றிருப்பதும்‌ உண்டு. லை 
இடங்களில்‌ அகப்படும்‌ வைரங்கள்‌ யாவும்‌ ஒரே எண்‌ 
ணுடைய முகங்களைப்‌ பெற்றிருக்கின்றன. உதாரண 
மாக, தென்‌ அமெரிக்காவில்‌ பிரேஸில்‌ என்ற இடத்தில்‌ 
அகப்படும்‌ வைரங்களனை த்தும்‌ ஆறுபட்டை ஸ்படிகங்க 
களாக உள்ளன. நமது நாட்டில்‌ அகப்படும்‌ வைரங்கள்‌ 
பெரும்பாலும்‌ எட்டு முகங்கள்‌ உடையன. 


124 இயற்கையின்‌ விந்தை 


வைரம்‌ மிகவும்‌ கனமுடையது. உலோகமலலாத 
மற்ற எந்தப்‌ பொருளுக்கும்‌ அதைப்‌ போன்ற கனம்‌ 
இருப்பதில்லை. அதனளவு பரிமாணமுள்ள தண்ணீரை 
விட அது மூன்‌ இரைப்‌ பங்குக்கு அதிகமான கனம்‌ உடை 
யதாக இருக்கிறது. 
வைரம்‌ மிக்க கனமுடையதாயினும்‌, கல்‌ முதலிய 
வன்மையான பொருள்களின்மீது விழும்போதும்‌, ஒரு 
சுத்தியால்‌ பலமாகத்‌ தட்டும்போகும்‌, நெக்கு வீட்டுத்‌ 
துண்டுதுண்டாக உடைந்துபோகும்‌ இயல்‌ 
i புடையது. ஸ்படிகமாகவுள்ள இரத்‌ 
இயற்பு தினங்கள்‌ யாவுமே பலமாகத்‌ தட்டும்‌ 
போது உடைந்து விடுகின்றன. ஆயினும்‌ 
அவை ஒவ்வொன்றும்‌ ஓவ்வொரு விதமாக உடைகிறது. 
வைரம்‌ உடையும்போது அதிலிருந்து பிரிந்துவரும்‌ துண்டு 
ஒவ்வொன்றும்‌ எட்டுப்‌ பக்கங்களையுடைய ஸ்படிகங்களா 
யிருக்கும்‌. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட முறையில்‌ உடை 
வதற்கு வைரக்கட்டியின்‌ அமைப்பே காரணம்‌. அக்கட்டி 
பல சிறு ஸ்படிகத்‌ துண்டுகள்‌ ஒன்றாகப்‌ பொருந்தி அமைந்‌ 
அள்ளதென்றும்‌, அவை ஒன்றோடொன்று பொருந்து 
பிடங்களில்‌ அணுக்களின்‌ செறிவு குறைந்து மென்மை 
யாக இருக்கிறதென்றும்‌ அறியலாம்‌. 
தங்கத்தை உரைகல்லில்‌ உரைப்பதைப்போல 
வைரத்தை ஒரு பொருளின்மீது உரைத்து வடுப்படுத்த 
முடியாது. பொதுவாக வடுத்‌ தோன்றுவதற்கு இடங் 
கொடாத பண்பு இரத்தினங்கள்‌ அனைக்‌ 
ட த்து திற்கும்‌ உரியதாயினும்‌ வைரத்தில்‌ அப்‌ 
பண்பு மற்றெல்லாவற்றையும்விட மிகும்‌ 
திருக்கிறது. “இரும்பால்‌ இரும்பிடை போழ்ப' என்றபடி 
வைரத்தை வைரத்தாலேயே ஊறு செய்யமுடியும்‌. முன்‌ 
காலங்களில்‌ வைரக்கல்லை இயற்கையிலிருந்து இடைத்த 


அவெரம்‌ 125 


அட்கிலையிலேயே நகைகளில்‌ பதித்து மக்கள்‌ அணிந்து 
வந்தனர்‌. பின்னர்‌ ஒரு வைரத்தை மற்றொரு வைரத்‌ 
தன்மேல்‌ தேய்த்து இரண்டையும்‌ பட்டை போடத்‌ 
தெரிந்து கொண்டார்கள்‌. கடைசியாகத்தான்‌ வைரத்‌ 
துகளை உடயோகித்துச்‌ சாணைபிடிக்கும்‌ வகையை அறிந்‌ 
தனர்‌. உறுஇயான எந்த இரத்தினங்களையும்‌, வைரத்தால்‌ 
பிளக்கமுடியும்‌. கண்ணாடிகளை அறுப்பதற்கும்‌ இரத்து 
னங்களைப்‌ பட்டை பிடிப்பதற்கும்‌ வைரத்‌ துகளை உப 
யோகிக்கும்‌ முறை 16-ம்‌ நூற்றாண்டில்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்டது. ்‌ 

வைரத்தின்‌ மிக முக்கியமான பண்பு ஒளியை வெளி 
-விடும்‌ சகீதியேயாம்‌. இரத்தினங்களில்‌ வைத்து மிகப்‌ 

பிரகாசமானது வைரமே. உயர்ந்த சுத்த 
“ஒளி வீசும்‌ சக்தி மான வைரம்‌ மிகத்தெளிவாக யாதொரு 
ஙிறமுமின்றி இருக்கும்‌. ஆனால்‌ பெரும்‌ 

பாலான வைரங்களும்‌ பல்வேறு கிறங்களையுடையவன 
வாய்க்‌ காணப்படுகின்றன, வெண்மை, மங்யெ வெண்மை, 
தவிட்டு நிறம்‌ ஆகிய நிறங்களைப்‌ பெற்ற வைரங்கள்‌ 
அதிகமாகக்‌ கிடைக்கன் றன. நீலம்‌, வெப்பு, மஞ்சள்‌, 
பச்சை என்னும்‌ நிறங்கள்‌ வைரங்களில்‌ அருகித்தோன்று 
கின்றன. கரிய நிறத்திலும்‌ வைரங்கள்‌ உண்டு. 

வைர த்தில்‌ சூரிய ஒளி படும்போது சல கதிர்கள்‌ அதன்‌ 
வெளிப்புறத்தில்‌ பட்டுப்‌ பிரதிபலிக்கன்றன ; ஏனைய 
கதிர்கள்‌ உள்ளே நுழைகின்றன. வைரம்‌ 
செறிவு மிகுந்த பொருளாதலால்‌ உள்ளே 
செல்லும்‌ ஒளிக்கதிர்கள்‌ அதிகமாகக்‌ 
கோடுதல்‌ அடைகின்றன. அக்கதிர்கள்‌ வைரத்தின்‌ உள்‌ 
முகங்களில்‌ பட்டுப்‌ பல முறை பிரதிபலிப்பையும்‌ ஒளி 
கோடலையும்‌ பெறுகின்றன. மேலும்‌ ஒரு பிரிஸத்தைப்‌ 
போல ஒளிக்க திர்களைச்‌ சிதறச்‌ செய்யும்‌ சக்தியும்‌ வைரத்‌ 


பேரொளி வீசு 
வதன்‌ காரணம்‌ 


126 இயற்கையின்‌ விந்தை. 


தில்‌ அதிகமாக அமைந்துள்ளது, இக்காரணங்களால்‌ 
வைரம்‌ தீப்பொறி போல ஜொலித்துக்கொண்‌ டிருக்கிறது. 
இப்பண்புகள்‌ எல்லாம்‌ சேர்ந்து வைரத்தை ஓர்‌ விலை. 
யயர்ந்த பொருளாகச்‌ செய்கன்றன. தெளிவும்‌, காந்தியும்‌,. 
பலஙிறங்கலந்த பண்பும்‌ வைரத்தின்‌ மதிப்பிற்குக்‌ காரண 

மாக உள்ளன. 
வைரங்களைச்‌ சாணைபிடிக்கும்போது, ஒளிக்கதிர்கள்‌ 
பட்டுப்‌ பிர திபலிப்பத ற்குரிய முகங்கள்‌ அதிகமாக ஏற்படு 
வதால்‌, முன்னைவிட அவை மிகுதியாகப்‌ 


பல்வா, பிரகாசிக்கின்றன. அதன்‌ அடியில்‌ இடப்‌: 
ன மிகுதல்‌ பட்டிருக்கும்‌ பட்டைகளும்‌ அதன ஒளியை: 


மிகைப்படுத்துகன்‌ றன. முகப்பு வழியாக. 
நுழையும்‌ ஒளிக்கதிர்கள்‌ பின்புறமுள்ள பட்டைகளில்‌ 
பட்டுப்‌ பிரதி பலித்து, மீண்டும்‌ முன்பக்கம்‌ வழியாக 
வருகின்றன. பின்புறப்‌ பட்டைகளின்‌ சாய்வு பெரிதாக 
இருந்தால்‌ ஒளிக்கதிர்கள்‌ அதிகமாகப்‌ 
பிற இயல்புகள்‌ பிர திபலிக்கப்படும்‌. சூரிய ஒளியில்‌ சிறிது. 
நேரம்‌ வைக்கப்பட்டிருந்த வைரம்‌ பின்னர்‌ 
இருட்டறைக்குள்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்டாலும்‌, பிரகா 
சித்‌ துக்கொண்டே இருக்கும்‌. எக்ஸ்‌-ரே (8-௨) கதிர்கள்‌ 
வைரத்தில்‌ நுழைந்து செல்லும்போது, அது மிகத்‌. 
தெளிந்தே காணப்படுகிறது. வைரம்‌ அ௮மிலங்களால்‌ 
(Acid) கரைக்கப்படுவதில்லை. 
பழங்காலத்தில்‌ இந்தியா வைரத்திற்குப்‌ பெயர்‌ பெற்‌. 
றிருந்தது. பின்னர்‌, தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா,. 
ஆஸ்டிரேலியா, போர்னியோ முதலிய நாடு 
களில்‌ அது கண்டெடுக்கப்பட்ட து. தென்‌ 
னாப்பிரிக்காவிலுள்ள வைரங்கள்‌ அவை 
விளையுமிடங்களிலேயே-- அதாவது, நெருப்புப்‌ பாறை: 
களுக்கு அருகிலுள்ள நீலநிறம்‌ வாய்ந்த களிமண்‌ பாறை. 


வைரம்‌ அஃப்படும்‌ 
நாடுகள்‌: 


அவைரம்‌ 127 


களில்‌--காணப்படுகன்றன. இந்தியாவிலோ, வைரங்கள்‌ 
தாம்‌ தோன்றிய இடங்களிலிருந்து இடம்‌ பெயர்ந்து, 
ஆறுகளால்‌ அரித்துச்‌ செல்லப்பட்டு, கூழாங்கல்‌ மணல்‌ 
ஆகெவற்றால்‌ உண்டுபண்ணப்பட்ட நீர்ப்‌ பாறைகளி 
ணிடையில்‌ காணப்படுகின்றன. 
உலகிலுள்ள வைரச்சுரங்கங்கஸிலே ன்னு 
ரிக்காவிலிருக்கும்‌ கிம்பர்லிச்‌ சுரங்கமே மிகப்‌ பெரியது. 
அங்கே சுமார்‌ மூவாயிரம்‌ அடி அழத்தில்‌ வைரங்கள்‌ 
அகப்படுகின்றன. தென்னிந்தியாவில்‌ கடப்பை, கானூல்‌, 
கிருஷ்ணேயா ற்றின்‌ கரையிலுள்ள எல்லூர்‌ முதலிய இடங்‌ 
களில்‌ வைரங்கள்‌ அகப்படுகின்‌ றன. 
வைரங்களை நகைகளில்‌ அழுத்தி அணிந்து கொள்‌ 
வதை மக்கள்‌-—சிறப்பாகப்‌ பெண்கள்‌-— பெரிதும்‌ விரும்பு 
கின்றனர்‌. முன்‌ காலங்களில்‌ பேரரசர்கள்‌ அவற்றைத்‌ 
தம்‌ அணிகளிலும்‌, மணிமுடியிலும்‌ 
உபயோகம்‌ பதித்து அணிந்து வந்தார்கள்‌. .உரோம 
சாம்ராஜ்யம்‌ சீரும்‌ சிறப்புமாக இருந்த 
காலத்தில்‌ அந்நாட்டு மன்னர்கள்‌ இந்திய நாட்டு வைரங்‌ 
களை அரும்‌ பொருள்‌ கொடுத்துப்‌ பெற்று அணிந்து வந்த 
னர்‌. வைரம்‌ மிகக்‌ கடினமான பொருளாக இருப்பதால்‌ 
தொழிற்சாலைகளில்‌ அது பல வகையாகப்‌ பயன்படுத்தப்‌ 
படுகிறது. கண்ணாடியை வெட்டுவதற்கும்‌, தளைப்பதற்‌ 
கும்‌, அதில்‌ சித்திரப்‌ பூக்களைச்‌ செதுக்குவதற்கும்‌ வைரப்‌ 
பொடியை உபயோகிககிருர்கள்‌. மிக நுண்ணிய உலோ 
கக கம்பிகளை வார்த்தெடுப்பதற்கு வைரம்‌ உபயோகப்‌ 
படுகிறது. வைரத்தில்‌ எண்ணிக்கையற்ற சின்னஞ்‌ சிறிய 
துளைகளை உண்டுபண்ணிக கொண்டு, பின்னர்‌ நா ற்றுக்‌ 
கணக்கான டன்‌ எடையுள்ள செம்பை உருக்கி அத்‌ 
துவாரங்கள்‌ வழியாக வார்த்து, அண்ணிய கம்பிகளாக 
இழுக்கிறார்கள்‌. எத்தனை ஆயிரம்‌ டன்‌ கம்பிகளை இவ்‌ 
வாறு வார்த்தெடுத்தாலும்‌ வைரத்தில்‌ குறிப்பிடத்தக்க 


128 இயற்கையின்‌ விந்தை. 


தேய்வு உண்டாவதில்லை. பெரும்பாலும்‌ ஈகைகளுக்கு, 
உபயோகமாகாத கரிய வைரங்களையே தொழிற்சாலை 
களில்‌ உபயோகிக்கின்றனர்‌, : 
பெரிய வைரங்கள்‌ மிக அருமையாகவே அகப்படுகன்‌ 
றன. அவற்றுள்‌ தென்னாப்பிரிக்காவிலிருந்து கிடைத்த. 
குல்லினன்‌ (பய!) என்ற வைரம்‌ 
வடடல பரல்‌ 5106 காரட்‌ (1 ராத்தல) எடையுள்ள து- 
ஒரு காரட்‌ என்பது $ கிராம்‌. இவ்‌ வைரம்‌ 
ஏழாம்‌ எட்வர்ட்‌ அரசருக்கு அவரது 66-ம்‌ பிறந்த நாளில்‌ 
பரிசாக அளிக்கப்பட்டது. அதனைப்‌ பின ஐந்து துண்டு 
களாக வெட்டி, நான்னெ இங்கிலாந்து மன்னரின்‌ கிரீடத்‌. 
தில்‌ இழைத்தனர்‌. | 
கோஹினூர்‌ வைரம்‌ இந்தியாவில்‌ தோன்றியது. அது, 
எவர்‌ வசமிருக்கிறதோ அவர்‌ உலகச்‌ சக்கரவர்த்தியாக. 
விளங்குவார்‌ என்று பலரும்‌ ம்பி வந்தனர்‌. கோஹினூர்‌ 
வைரம்‌ பலர்‌ கைகளுக்கு மாறி, ஈுழு.வில்‌ இங்கிலாந்து 
மன்னரின்‌ இடத்தில்‌ வீந்றிருக்கிறது. அதற்கு இப்‌ 
பொழுது 109 காரட்‌ எடையுண்டு என்பர்‌. 
வைரத்தைட்போன ற விக்தைப்‌ பொருள்கள்‌ இயற்கை. 
யில்‌ எண்ணிலா தனவுண்டு. சுருங்கக்கூறின்‌, இயற்கை 
விந்தைகளின்‌ கொள்கலமாக இருக்கிறது. அறிஞர்களும்‌ 
விஞ்ஞானிகளும்‌ அவற்றின்‌ இரகசியங்‌ 
வை கன வளர்த்து வெளிப்படுத்தும்‌ முத்‌ 
இயற்கை யில ஈடுபடளெளெனர்‌. சில விந்தைகளை 
அடிப்படுத்தி, அவற்றின்‌ மர்மங்களை 
உணர்ந்தும்‌ இருக்கின்‌ றனர்‌. ஆனால்‌, இயற்கையோ இன்‌ 
னும்‌ எத்தனையோ அரிய உணமைகளை மறைத்து வைத்‌ 
துக்கொண்டு, ஆராய்ச்சியாளர்‌ தன்னை அணுகுந்தோறும்‌, 
அகப்படாமல்‌ சற்று எட்டி நின்று, அவர்களை வியப்பிற்‌ 
J த்தி, இனனகை பூக்கிறது. ' 
குள்‌ ஆழ்த்தி, இ பூக்கிறது ன்‌ வார்டு 
ரணை எனில்‌ 
2 ௬௬ 9 டல சு கட்ச ர அர்க்‌ 









